சுவடிகள் பாதுகாப்பு மய்யம் அரிய நூல் 
தமிழ்த் தாய் 67 - வெளியீடு 


ஈசான தேசிகர் அருளிச்செய்த 


திருக்கடம்ப நாதபுராணம் 


வ 


யாவரும் 


ஊரே 


யாதும் 


கேளிர் 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
International Institute of Tamil Studies 


NTERNATIONAL 


TAMIL STUDIES 


INSTITUTE 


OF 


e 


" அறிவுச் செல்வங்கள் அனைத்தையும் 
தமிழுக்குக் கொண்டுவர வேண்டும் . 
இனிவரும் நூற்றாண்டுகளுக்கும் 
அருந்தமிழை ஆற்றல் படுத்த வேண்டும் " 


மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் 

புரட்சித் தலைவி 
அம்மா அவர்கள் 


ஈசான தேசிகர் அவர்கள் 

அருளிச்செய்த 


திருக்கடம்ப 
நாதபுராணம் 


. 


சுவடிகள் பாதுகாப்பு மய்யம் அரிய நூல் 
தமிழ்த் தாய் 67 - வெளியீடு 

பதிப்பாசிரியர் 
முனைவர் கோ.விசயராகவன் 

எம்.ஏ., எம்.ஃபில் எம்பி.ஏ. பி.எட் , பிண்டி 
இயக்குநர் , உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் . 


கால் வரு 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 


INTERNATIONAL INSTITUTE OF TAMIL STUDIES 
இரண்டாம் முதன்மைச் சாலை , மையத் தொழில்நுட்பப் பயிலக வளாகம் 

தரமணி , சென்னை - 600 113 


நூல் விவரக் குறிப்பு 


நூல் தலைப்பு திருக்கடம்ப நாதபுராணம் 
நூல் ஆசிரியர் : ஈசான தேசிகர் அவர்கள் 
வெளியீட்டாளரும் : உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
பதிப்புரிமையும் இரண்டாம் முதன்மைச் சாலை 

மையத் தொழில்நுட்பப் பயிலக வளாகம் 

தரமணி , சென்னை - 600 113 . 
தொலைபேசி எண் : 044 - 22542992 
வெளியீட்டு எண் 
மொழி 

: தமிழ் 
பதிப்பு ஆண்டு : 2015 : முதற்பதிப்பு : 
பயன்படுத்திய தாள் : 16 கிகி டி.என்.பி.எல் . வெள்ளை 
நூலின் அளவு 

: 1/8 டெம்மி 
எழுத்தின் அளவு 

: 11 புள்ளி 
பக்க எண்ணிக்கை 


: 878 


: 224 


அச்சுப்படிகளின் 


எண்ணிக்கை 


: 1200 


விலை 


ரூ .140 ( ரூபாய் நூற்றி நாற்பது மட்டும் ) 


ISBN 


: 978-93-85165-33-7 


அச்சகம் 


: ராஜ் எண்டர்பிரைஸஸ் 
திருவல்லிக்கேணி 
சென்னை - 600 005 . 


முனைவர் கோ.விசயராகவன் எம்.ஏ., எம்.ஃபில்., எம்.பி.ஏ.பி.எட்., பி.எச்.டி. 
இயக்குநர் 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
சென்னை 600113 


அணிந்துரை 
பழங்கால அரிய நூல்களையும் சுவடிகளையும் 
பாதுகாக்கும் வகையில் 2014 ஆம் ஆண்டு நிறுவனத்தில் 34 
இலட்சம் மதிப்பீட்டில் சுவடிகள் பாதுகாப்பு மய்யம் 
மாண்புமிகு மக்கள் முதல்வர் புரட்சித்தலைவி அம்மா 
அவர்களால் தொடங்கப்பட்டது.அவ்வகையில் நாடெங்கினும் 
உள்ள அரிய நூல்களை, சுவடிகளைத் திரட்டும் பணி 
தொடங்கப்பட்டு , கண்டறியப்பட்டுள்ள நூல்களைத் 
தமிழ்த்தாய் 67 - பெருவிழா , பிப்ரவரி 2015 இல் வெளியிடும் 
திட்டத்தின் கீழ் , 1927 ஆம் ஆண்டு வெளிவந்துள்ள இந்நூல் 
இப்பொழுது மீட்டுருவாக்கம் செய்யப்பெற்று 
வெளியிடப்படுகிறது . 

புண்ணியமும் கண்ணியமும் சிறந்து விளங்கும் புனித பூமி 
தென்னகமாகிய தமிழ்நாடு . அதனால்தான் மாணிக்கவாசகப் 
பெருமான் தென்னாடுடைய சிவனே 

போற்றி 
எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று போற்றுகிறார் . 
முத்தித்தலமாகிய காஞ்சிக்கருகில் இருப்பது 
திருக்கடம்பவனம் . அங்குள்ள கடம்ப நாதனாகிய சிவன்மீது 
பாடப்பெற்ற தலபுராணமாக விளங்குவது திருக்கடம்ப நாத 
புராணம் . பல்லறங்களிலும் சிவபுண்ணியம் சிறந்தது . 
அதனினும் சிறந்தது சிவாலயம் நிறுவுதல். அதனினும் சிறந்தது 
சிவ புராணம் காண்டல் . அத்தகைய சிறப்பின்மிக்கது இந்தச் 
சிவ புராணப் புண்ணிய நூல் . இந்நூல் பாயிரந்தொடங்கி 
திருமாகரலீச்சுரர் மகிமை ஈறாக 17 அத்தியாயங்களையும் , 639 
செய்யுட்களையும் கொண்டுள்ளது . இவ்வரிய நூல் ஒளியச்சு 
மூலம் மீண்டும் உலாவருவது மகிழ்ச்சியளிக்கிறது . 


இவ்வரிய நூலாகிய திருக்கடம்ப நாத புராணத்தை எழுதி 
வழங்கியவர் ஈசான தேசிகர் என்பவர் . ஏட்டுச் சுவடிகளுடன் 
ஒப்பிட்டு செம்பதிப்பாக்க முயற்சியில் துணை நின்றவர் 
தமிழ்ப்பண்டிதர் திரு.ப.மாசிலாமணி முதலியார் அவர்கள் . 
பல்வேறு ஏட்டுப்பிரதிகளையும் ஆய்வு செய்து பலருடைய 
உதவியுடன் இந்நூலை 

இந்நூலை அரிதின் முயன்று வெளிக் 
காணர்ந்துள்ளார் . தமிழன்னைக்கு ஒரு புதிய அணி 
கிடைத்தது . முக்திபெற விழைவோர் செய்ய வேண்டிய சிவ 
தசமார்க்கம் பற்றி இந்நூலுள் கூறப்பட்டிருப்பதைப ; 
படிப்போர் உணர்வர் . 

தமிழறிஞர்களின் தமிழ்த் தொண்டினை எப்போதும் 
பாராட்டுவதில் முதன்மையானவர் மாண்புமிகு மக்களின் 
முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆவார் . 
மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழ் மீதும் தமிழர் மீதும் 
தமிழ்ப் பண்பாட்டின் மீதும் கொண்டுள்ள அன்பும் 
கருணையும் அளப்பரியன . தமிழின் மேம்பாட்டுக்கெனப் பல 
திட்டங்களை மேற்கொண்டு செயலாற்றி வருகின்றார்கள் . 
ஒல்லும் வகையெல்லாம் தமிழ் வளர்த்துவரும் மாண்புமிகு 
மக்களின் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் சார்பில் நன்றிகளைப் 
பதிவு செய்கின்றோம் . 

தமிழ் மொழி வளர்ச்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் 
அளித்துவரும் பள்ளிக்கல்வி , தமிழ் வளர்ச்சி மற்றும் 
தமிழ்ப் பண்பாட்டுத் துறை அமைச்சரும் உலகத் 
தமிழாராய்ச்சி நிறுவனத் தலைவருமாகிய மாண்புமிகு 
கே.சி. வீரமணி அவர்களுக்கு நன்றி . 

தமிழ் வளர்ச்சிப் பணிகளில் ஆர்வத்தோடு நாட்டம் 
செலுத்தித் தமிழ்த் தொண்டாற்றிவரும் தமிழ் வளர்ச்சி 
மற்றும் செய்தித்துறை அரசுச் செயலாளர் முனைவர் மூ . 
இராசாராம் இ.ஆ.ப. அவர்களுக்கும் இதயம் கனிந்த 
நன்றியினைத் தெரிவித்துக் கொள்கிறேன் . 

இந்நூல் சிறப்பான முறையில் மறு அச்சுப் பெற 
முனைந்து உழைத்த உலகத் தமிழாராய்ச்சி நிறுவன 
அனைத்துப் பணியாளர்களுக்கும் அச்சகத்தார்க்கும் என் நன்றி . 

இயக்குநர் 


enal 


na0 / = 


nan 


சிவமயம் . 

திருவாவடுதுறை 
ஈசான தேசிகரருளிச்செய்த 


திருக்கடம்ப நாதபுராணம் . 


1080 


DEI 
= 


செய்யாறு தாலுக்கா , பொதியர்பாளையம் , சமரஸ 

சன்மார்க்க சங்கக் காரியதரிசி 

ஸ்ரீமான் , தமிழ்ப் பண்டிதர் 
ப . மாசிலாமணி முதலியாரவர்களால் , 

பரிசோதிக்கப்பட்டு , 
க்ஷ சங்கத்தலைவர் , 

பிரஹ்மஸ்ரீ அருட்கவி 
ந . சுப்பிரமணிய அய்யர் அவர்கள் 

இயற்றிய குறிப்புரையுடன் 
கஞ்சி தாலுக்கா பென்ஷன் தாசில்தார் 

திருவாளர் 
கா . ஆறுமுக முதலியாரவர்களின் 

முதற் பொருளுதவியால் 
பிரஹ்மஸ்ரீ - வெ . குமாரசாமி குருக்கள் அவர்கள் ,, 
ஸ்ரீமத் ச . பரசுராய முதலியாரவர்களின் 

நன்முயற்சியால் 

திருவல்லிக்கேணி 
நோயில் அச்சியந்திரசாலையில் 

பதிப்பிக்கப்பட்டது . 
காபிரைட் 

1927 ( விலேதவவேன் 
ரிஜிஸ்டர்ட் . 

தபாற் செவுவேறு . 
* nai 

= 


விஷய ஸசிகை . 


பக்கம் . 


அ 


2.க 


அ 


1 
16 
22 
30 


விஷயம் . 

1. பதிப்புரை 
2. முகவுரை 
3. தந்துரை 
4. மெய்யுரை 
5. சிறப்புப்பாயிரம் 

நரல் . 
6. பாயிரம் 
7. புராண வரலாறு 
8 , தலவிசேடம் 
9. தீர்த்த விசேடம் 
10. மூர்த்தி விசேடம் 
11. கந்தாச்சிரம வரலாறு 
12. தசராம மகிமை 
13. அத்தி பூத்தது 
14. சூராதிகள் தவம் புரிந்தது 
15 , சேவலும் மயிலும் சிவகதி பெற்தக 
16. காசிபமுனி பூசித்தது 
17. மலையன் மாகான்வதை 
18. திருக்குமாரக் கடவுள் பூசித்தது 
9. உமையம்மை தவம் புரிந்தது 
20 , உமையம்மை திருமணம் புரிந்தது 
21. கண்டகவயிரி முத்தி பெற்றது 
22. திருமாகாலீச்சுரர் மகத்துவங் கூறியது 
23. விளம்பாம் 
24 பிழை திருத்தம் . 


45 
51 
58 
GS 
75 
96 
113 
125 
135 
146 
153 


1 


iii 


.نمیدالااللنظام 
الماء 
بالحسنا 


சிவமயம் . 


பதிப்புரை. 


திரு சுகடம்பநாத புராண " மென்னு மிந்நூலினைத் திரு 
வருட் செயலா லச்சிட்டு வெளியாக்க வெண்ணிய காலக் 
தொடங்கி யிது முடியும்வரை நிகழ்ந்த நிகழ்வனைத்தும் பதிப் 
புரையில் கூறுத லான்றோர் வழக்கமாதலின் , அவ்வழிபற்றி 
படியேனும் , ஈண்டு , அவற்றைச் சுருக்கமாய்க் கூறுகின்றேன் . 

இப்புராண மடங்கிய ஒரேட்டுப் பிரதி , செல்லரித்துள்ள 
நிலையில் அடியேனது ஆரம்ப ஆசிரியராய் விளங்கியிருந்த 
சைவ , ஸ்ரீ சிதம்பரதேசிக ரவர்களால் அவருடைய அந்திய 
காலத்தில் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது . அப்போது 
அவர் பரம்பரைச் சைவ வேளாளர் பலர் ஷை தலத்திற்கு 
அபிமானிகளாக விருந்தும் ஷை புராணம் அச்சிடப்படாம 
லிருப்பது அழகன்று எனக் குறிப்பித்துத் தமது பூத 
உடலை விடுத்தருளினர் . 

பின்னர் சின்னாள் கழித்துச் சில நண்பர்களின் உதவி 
யைக் கொண்டு ஏட்டிலுள்ளதைக் கடிதத்திலாவது எழுதி 
வைப்போமென நினைத்து எழுதவாரம்பித்தேன் . அங்கன 
மாரம்பிக்கையில் கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டது 
என்னும் பழமொழிக்கிணங்க மேற்படி எட்டுப் பிரதியில் 
பலவிடங்களில் செல்லரித்திருப்பதுடன் எட்டுப்பிரதி எழு 


e 
. 


தியவர்களின் திறமைக்குறைவால் பலவிடங்களில் பல வழுக் 
களுங் காணப்பட்டன . 


ஆதலின் உண்மையை யுணரவும் , ஆராய்தற்குச் சாதன 
மான பல வேட்டுப் பிரதிகளைச் சேகரித்துத் தரவும் எமது 
மரபிற்குப் பரம்பரைத் தீக்ஷ குருவாயும் , மேற்படி ஆலய 
அர்ச்சகராயுமுள்ள பிரஹ்ம ஸ்ரீ , வெ . குமாரஸ்வாமி குருக்க 
ளவர்களை யடுத்து எனதெண்ணத்தைத் தெரிவித்துக்கொண் 
டேன் . அதற்கவர் மிகவும் களிப்படைந்து யான் வேண்டிய 
படி 

சில ஏட்டுப்பிரதிகளைச் சேகரித்துத் தந்து இச் சிவ 
புண்ணியத்தி லெனக்குப் பேரூக்கத்தை யூட்டியருளினார் . 
அன்றியும் ஷை புராணத்திற் கேற்பட்டுள்ளதோர் பழைய 
வுரை மூலத்திற்குப் பெரும்பாலும் பொருத்தமற்றிருக்குங் 
காரணத்தினால் அதற்கோர் நல்லுரையுங் கண்டு அச்சிடுதல் 
அத்தியாவசியமென்றும் , அங்ஙனம் அச்சிடுதற்குத் தேவை 
யான பொருளனைத்துக் தாமே சேகரித்துக் கொடுப்பதாகவு 
முறுதி கூறிச் சற்றும் அருகனாகாத வென்னை யப்பெருங் 
காரியத்திற் பிரவேசிக்கச் செய்தனர் . 

குருக்களவர்கள் உதவிய சில ஏட்டுப்பிரதிகளும் கரை 
யானால் கவரப்பட்டிருந்தன . என்னே செய்வது ? 

" தட்டாரிடத்திற் றங்கப்பணிகள் சமைப்பதையும் 
வட்டாடுவாரைத் திருத்தி நன்மார்க்கத்தில் வைப்பதையும் 
பட்டாங்கு நூலை யச்சிற்றிருத்திப் பதிப்பதையும் 

தொட்டார் மனத்தைக் கவலையெந்நாளும் தொடர்ந்திடுமே . " 
ஆகலின் இந்நிலையினை விரித்துக் கூற வேண்டுவதனாவசியம் . 

அங்ஙனமிருந்தும் இறைவனருளினாலும் பெரியார்களின் 
கூட்டுறவினாலும் அடியேனுக்கேற்பட்ட பல சந்தேகங்களும் 


இரவியின் முன் பனி போல் நீங்கின . ஒரு சுவடியில் சிதலை 
பரித்தபாகம் மற்றோர் சுவடியில் நன்கு காணப்பட்டதனால் 
அவற்றாலாய துன்பமொழிந்தது . 

தளரா முயற்சியாலும் தண்டாதபரிசயத்தினாலுஞ் சில 
வாண்டு களுக்குப் பின்னர் , நூலாசிரியரின் உண்மைத் 
திருவாக்கீதெனத தெள்ளிதாய்ப் புலப்பட்டது . இதன் மேல் 
சுத்தமான பிரதியொன்று கடிதத்தில் எழுதப்பட்டது . 

நிற்க , செய்யாறு தாலூக்கா , பொதியர் பாளையச் சமரஸ 
சன்மார்க்க சங்கத்தின் மூலமாய்ப்புராணம் வெளிப்படுத்து 
மாறு கூறி , வேண்டிய பொருளை யுபகரித்துத்தருவதாய் 
அன்றே ஓர் அறிக்கையைத் தயாரித்துச் சென்ற குருக்களவர் 
கள் , தமக்கேற்பட்டிருந்த சில லௌகிக அசௌகரியங்களால் 
கவனித்தற்குக் கூடாது நல்ல காரியத்திற்கு நாலாயிரா 
தடை "யென வாளாவிருந்துவிட்டனர் . 

எடுத்துக்கொண்ட காரியம் முடிப்பான் வேண்டி யடி 
யேனும் சந்தர்ப்பம் நேர்ந்த காலங்களில் அத்தலத்தைச் சூழ்ந் 
துள்ள பல கிராம சைவாபிமானிகட் கெடுத்துரைத்தேன் . 
பயன்படவில்லை ; ஆயினும் " அடுத்து முயன்றாலுமாகுரா 
ளன்றியெடுத்த கருமங்களாகா வென்னும் முதுமொழியை 
யுன்னியுன்னி மனந்தளராது ஆங்காலத்தை யெதிர்நோக்கி 
இருந்தனன் . 

பிறகு ஒருகால் , விடாமுயற்சியே வெற்றியாக்குமென் 
னுக் திடத்துடன் , ஷை சமரச சன்மார்க்க சங்கத்தின் தலை 
வரும் , இப்புராண விஷயமாய் நடைபெறுமி யாவற்றினையும் 
கன்கறிந்தவரும் , சுத்தப்பிரதி யெடுப்பதில் அடியேனுக்குப் 
பெரிதும் உபகரித்தவரும் , ஸ்ரீநடராஜ தத்துவம் , மநீஷாபஞ் 
சகம் , முதலிய பல நூல்களின் ஆசிரியரும் , வேதாந்த மஹா 


பன்னியாசகரும் எனது நண்பருமாகிய அருட்கவி , பிரஹ்மஸ்ரீ 
சு . சுப்பிரமணிய அய்யருடன் புராண விஷயமாய்ப்பேச வேர்க் 
தது . அப்பொழுதவர் “ கடிதத்தில் எழுதிய சுத்தப்பிரதியும் , 
சின்னாளுக்குப்பின் ஓலைச் சுவடிக்குற்ற கதியையன்றோ வெய் 
தும் ? கள்ளுக்கடைச் சிந்துகளும் அச்சுவாகனமேறி யுலவு 
மிக்காலத்தில் அரும்பெருமை வாய்ந்தவிப்புராணத்தின் கதி 
யிங்கனமாதல் தகுதியோ ? உரையுடன் வெளிப்படுத்தத் திர 
வியமின்றேல் ஒரு குறிப்புரையுடனாவது இப்புராணத்தை 
யுடனே அச்சிட்டு வெளிப்படுத்துத லின்றியமையாததாகும் * 
என்று கூறினர் . அதற்கு அடியேன் " நமது சங்கம் தோன்றிய 
தன் பயனாக நடராஜதத்துவம் , திருத்தணிகைப் பிரபந்தத்திர 
ட்டு , திருத்தில்லை நடராஜதோத்திரமஞ்சரி திருத்தணிகை 
தியானமஞ்சரி , ஸ்ரீ அகத்தீசர் தோத்திரப்பா , சித்திவிநாயகர் 
இரட்டைமணிமாலை முதலிய பல நூல்கள் ஷ சங்கத்தினர் 
ளாலியற்றப்பட்டு லோகோபகாரமாய் வெளியிட்டு உதவி 
யிருக்கல் போல விப்புராணத்தையும் வெளிப்படுத்துதல் நம் 
சங்கத்தின் கடமையாகும் . ஆதலின் இப்புராண வெளியீட் 
டைத் தங்களிடம் ஒப்பித்துள்ளேன் " என்று கூற , அவரும் 
என் வேண்டுகோளுக்கிரங்கி சுத்தப்பிரதிகளைக் கைப்பற்றிச் 
சென்னைக்குச் சென்றனர் . 

சென்றவர் வாளாவிராமல் , உடனே தம்முடைய மன 
மிலயந்த நண்பரும் , காஞ்சிதாலூக்காவிலப்போதைய பாசீல் 
தாரருமான திருவாளர் க . ஆறுமுக முதலியாரிடம் கலந்து , 
இப்புராணம் அச்சிடுவதற்காக ரூபா 100. அவர் மனமுவக் 
தளிக்கப்பெற்றனர் . இந்த ரூபாயைக்கொண்டு அச்சுவேலை 
யாரம்பிக்கப்பட்டது . 

பின்னர் , புராணம் முழுமையும் அச்சிடப்பொருளுதவுவ 
தாய் வாக்களித்த பிரஹ்மஸ்ரீ குமாரசாமி குருக்களவர்களும் 


க்ஷ சக்க பொக்கிஷதாரரும் எனது நண்பருமாகிய , திரு 
வாளர் க . பரசுராமமுதவியாரும் , அடியேனும் , இத்தலத்தைச் 
சூழ்ந்துள்ள பல கிராமங்களில் சென்று பொருள் வேண்டி 
னோம் . பல சிவபுண்ணியசீலர்கள் பொருளுதவி புரிந்துள 
ளார் . இது இந்நூலிற்குதவி புரிகதவர்களின் தொகுப்பு " 
என்னுத்தலைப்பின் கீழ் காட்டப்பட்டிருக்கின்றது 

பல்லறத்திலும் சிவபுண்ணியஞ் சிறந்ததாம் ; அதினும் 
சிவாலயபபிரதிடடை சிறந்ததாம ; அதிலும் சிவபுராணப் 
பிரதிட்டை சிறந்ததாகும் . இது சர்வ சாஸ்திர சம்மத 
மாம் . " யான்பெற்றவின்பம் பெறுகவிவ்வையகம் " என்னு 
மூதுரையைய நுசரித்து இப்பெரும் புண்ணியத்தில் யாவரை 
யும் பிரவிர்த்திக்கச் செய்தலே நலமென்றுன்னிப் பலரிடத் 
துஞ்சென்று பொருளுதவியேற்று அவர்க்குப் புராணமும் 
பகிர்ந்து கொடுப்பதாயும் வாக்களித்துள்ளேன , 

இத்துணைப் பெருங்காரியத்திற்கு மூலகாரணராயிருக் 
கும் ஸ்ரீமான் , பென்ஷன் தாசில்தாக. ஆறுமுக முதலியா 
ரூக்கும் , இப்புராண விஷயமாய் அடியேனுடனிருந்து எல்லா 
வித முயற்சியுஞ் செய்துவரும் பிரஹ்மஸ்ரீ வெ . குமாரசாமி 
குருக்களுக்கும் , ஸ்ரீமத் க . பரசுராம முதலியாருக்கும் என . 
மனமார்ந்த வந்தனமளிக்கின்றேன் . 

" கேட்டினுமுண்டோருறுதி கிளைஞரை , நீட்டியளப்பதோர் 
கோல் என்னும் பொய்யா மொழிக்கிணங்க, விப்புராண 
விஷயமாய் அவ்வப்போது எனக்கு ஏற்பட்டுவந்த மனத் 
தளர்ச்சிகளை யெல்லாம் நீக்கி ஊக்கமூட்டியதுமல்லாமல் குறிப் 
புசையும் அந்தக்கு தமது பல காரியங்களுக்கிடையே 
விப்புராண வெளியீட்டயே முன்மயெனக்கா ? * 


வேலை முழுமையுந் தாமே வகித்துப் புராணத்தைப் பூர்த்தி 
செய்துவைத்த பிரஹ்மஸ்ரீ அருட்கவி , ஈ . சுப்பிரமணிய அய் 
யரவர்கட்குத தமிழுலகும் , தமியேனு மெக்காலுமறவாத 
நன்றி பாராட்டக் கடமைப்பட்டுள்ளோம் . 


இஃதன்றி இந்நூலின் கண் , தந்துரையிற் குறிப்பித 
துள்ள ( க்ஷ தேவஸ்தான ) விஷபங்களையும் , அதனைப் பரி 
பாவித்துவரும் சைவ வேளாளர்களின்மரபுத்தன்மைகளையும் , 
எனக்கு ஐயந்திரிபற விளக்கியவரும் , வயது , ஒழுக்கம் , அறிவு 
முதலியவற்றிற் சிறந் தவருமாகிய , திருவாளர் , பல்லவபுரம் 
மணியம் , சோலையப்ப முதலியார் அவர்களின் நன்றி எச் 
காலும் மறக்கற்பால தன்றாம் . 

இதுவுமன்றிக் கடந்த கரவருடத்தில் ஷை கடம்பர் கோ 
யில் ஜீர்ணோததாரண மஹா கும்மாபிஷேகத்தினை நடத்திப் 
பெரும் புண்ணிய மெய்திய ( காலஞ் சென்ற ) திருவாளர் 
வ . 

முத்துசாமி முதலியாரவர்களின் தமையனார் புததிரரும் . 
தற்காலத்தில் ஷை யாலய நூதன துஜஸ்தம்பப் பிரதிஷ்டை , 

வாகன மண்டப ஜீர்ணோத்தாரண , மஹா கும்பா 
பிஷேகம் முதலிய சிவபுண்ணியங்களை நடத்த உத்தேசித்துத் 

செய்துவருபவருமான சென்னை , திருவாளர் ,, 
வ . மு . நடராஜ முதலியாரவர்கள் ஷை புராணத்தின் 
பைண்டு செய்யும் காரியத்தைத் தாமே வகிக்க முன்வந் 
துள்ளார் . தாமெடுத்து முயன்றுவரும் பெருங்காரியம் பல 
வற்றுள் இதனையுமெடுத்துச் செய்வது 

அவாது 
குணமாகும் . இது மிகவும் பாராட்டற்பாலதன்றோ 

திப்புராண வெளியீட்டில் பெரிதும் பக்கங்காட்டி , 
முன்வந்துதவிய , புத்தவிக் கிராமத் திருவாளர் , சோணாசல 


வாகன , 


துவக்கிச் 


உதார 


எ 


முதலியார் அவர்கட்கும் ( உதவி லிஸ்டில் கண்டுள்ள ) சகல 
கதைனவான்களுக்கும நன்றியறிதலுடையவனா யிருக்கின் 
றேன் . 

இத்தகைய சிவபுண்ணியத்தி லென்னை யறியாமலே யீடு 
படச் செய்து , என்னையோர் கருவியாக்கி ஷை புராணத்தை 
முடித்துக்கொண்ட எல்லாம் வல்ல அம்பலக் கூத்த னருள் 
கடம்பேசன் , எம்பெரு நிதியாமிறைவனின் னருள் இந்நூல் 
எஞ்ஞான்றும் நிலவுமாறு புரிவானாக . 

பிரமாதாதி தோடங்களாலேற்பட்டுள்ள பிழைகளை யுல 
கம பொறுக்க . 

இங்கனா , 


பொதியர்பாளையம் 
20-- -- [ 9:27 . 


அடியார்க்கடியன் , 
பு . ப , மாசிலாமணி . 


சிவமயம் , 


முகவுரை . 


1. புராணப்பெயரும் அத்தியாயத்தொகையும் . 
திருக்கடம்பநாத புராணம் . 

இதில் , பாயிரம் 1 , புராணவரலாறு 2 , ஸ்தல விசேஷம் 
3 , தீர்த்த விசேஷம் 4 , மூர்த்தி விசேஷம் 5 , கந்தராச்சிரம 
வரலாறு 6 , தசநாமமகிமை 7 , அத்திபூத்தது 8 , சூராதிகள் 
தவம் புரிந்தது 9 , சேவலும் மயிலும் சிவகதி பெற்றது 
10 , காசிபமுனி பூசித்தது 11 , மலையன் மாகரன் வதை 12 , 
குமாரக்கடவுள் பூசித்தது 13 , உமையம்மை தவம் புரிந்தது 
14 , உமையம்மை திருமணம் புரிந்தது 15 , கண்டகவயிரி 
முத்திபெற்றது 16 , திருமாகாலீச்சுரர் மகத்துவம் கூறியது 
17 , ஆச அத்தியாயம் 17 - உள்ளன . 


2. பாக்களின் தொகை . 


பாயிரத்தில் 25 , புராண வரலாற்றில் 30 , ஸ்தல 
விசேடத்தில் 38 , தீர்த்த விசேஷத்தில் 17 , மூர்த்தி விசே 
ஷத்தில் 30 , கந்தராச்சிரம வரலாற்றில் 21 , தசநாம மஹிமை 
யில் 17 , அஸ்திபூத்ததில் 25 , சூராதிகள் தவம் புரிந்ததில் 
31. சேவலும் மயிலும் சிவகதி பெற்றதில் 20 , காசிபர் பூசித் 
ததில் 79 , மலையன்மாகரன் வதையில் 79 , குமாரக்கடவுள் 
பூசித்ததில் 55 , உமையம்மை தவம்புரிந்ததில் 49 , உமை 
யம்மை திரு மணம் புரிந்தரில் 58 , கண்டகவபிரி முத்தி பெற்ற 


. 


தில் 34 , திருமாகரலீச்சுார் மகத்துவங் கூறியதில் 31 , ஆக 
திருவிருத்தம் (639 ) 

8. பாயிரம் . 
இதில் , கடவுள் வாழ்த்து , சமய குரவர்கள் துதி , அடி 
யார்கள் துதி , ஆசிரியர் துதி , அவையடக்கம் , ஆக்கியோன் 
பெயர் முதலியவை கூறப்பட்டிருக்கின்றன . 

4. புராண வரலாறு . 
பூர்வம் , முத்திகர் ஏழனுள் ஒன்றாகிய ஸ்ரீகாஞ் 
சிமா நகரத்தில் , தாமரை மலரில் வசிக்கும் பிரம தேவன் 
தவஞ்செய்த காலத்தில் , சௌனகாதி மகரிஷிகள் ஒருங்கே 
கூடிப் பிரமனையடைந்து " அடியேம் உலகில் தவஞ்செப் 
தற்கு எவ்வகையினும் மேம்பட்டதொரு தபோவனம் உண் 
டாக்கித்தால் வேண்டு " மெனப் பிரார்த்தித்தனர் . 

மண் பொதுத் தந்தையும் மனமிரங்கி , தனதருகிலிருந்த 
ஒரு தருப்பைப்புல்லை யெடுத்துச் சக்ராகாரமாக ( உருளையாக ) 
முடித்து முனிவர்களை போக்கி “ ஹே . முனிவர்களே ! இதோ 
இக்குசத்திகிரிபை உருட்டுகிறேன் ; இதன்பின் செல்வீராக . 
அது முடியவிழ்ந்து நின்றவிடமே நீங்கள் கருதியவிடமாய் 
நிகழு " மென அருளி யதையுருட்டியவளவில் , அது கங்கைக் 
கரையில் விசாலமும் பல வளப்பமும் நிறைந்த ஒரு வனத் 
தின்கண் அவிழ்த்து நின்றது . அவ்வனம் கைமிசத்தால் ( திகிரி 
யால் ) உண்டான மைபின் அதற்கு நைமிசாரண்யம் என்னும் 
பெயருண்டாயது . 

அத்தபோவனத்தின் பெருமையைச் சுருங்கக்கூறின் , 
அது ஆன்ம கோடிகளின் கன்மாதுபவத்திற் கீடாகத்தனுகாண 
புவன போகங்களைக் கொடுத்திரட்சிக்கும் கிமித்தம் , படைத் 


ய 


தல் , காத்தல் , அழித்தல் , மறைத்தல் , அருளல் என்னும் 
ஐந்தொழில்களையும் இயற்றாதியற்றுபவன் யானே யெனத் 
திருத்தில்லையின் கண்ணே நின்று ஆகந்த தாண்டவம் புரி 
யும் ஸ்ரீநடராஜப் பெருமானை யொத்திருந்தது ; எனின் வேறு 
கூறவும் வேண்டுமோ ? 


இறைவன் கொன்றை மாலையையும் , மூன்றாம் பிறைச் 
சந்திரனையும் , பாகிரதியையும் சிரசிற்றாங்கியும் தமது காத் 
தில் மழுப்படையேந்தியும் ,பதஞ்சலி வியாக்கிரபாதர் முதலிய 
பல முனிவர்சூழ விளங்குவது போல , அந்த நைமிசவனமும் 
தன் கண் அழகிய பூங்கொத்துக்களை யணியணியாகவுடைய 
கொன்றையாதி பல விருட்சங்களையுடைத்தாய் ஆகாயத்தை 
யளாவிஉயர்ந்திருப்பதா லது சந்திர மண்டலங்களைத் தன்னுச் 
சியிற்றரித்திருப்பது போல விளங்கிப்பல முனிவர்கள் சதாசூழ 
வும் , அவர்களால் இயற்றப்படும் யாகாக்கினியைத் தனதிடமாக் 
கொண்டு நிலவுதலானும் , வேண்டுவார் வேண்டிய வண்ணம் 
சகல காரிய சித்திகளையும் தன்னிடத்தருளுதலாலும் இறை 
வனையொத்திருந்தது . 


மேலுமல் வடவியில் சார்த்தூலாதி மிருகஜாலங்களும் , 
கிஞ்சுகமாதி பட்சிக்கூட்டங்களும் நிறைந்துலவும் நேர்மை 
யுள்ளது இருக்கு , யசுர் , சாமம் , அதர்வணமென்னும் நான்கு 
வேதங்களையும் , காமிகமாதி இருபத்தெட்டாக மங்களையும் 
அத்தியயனஞ்செய்யுந் துவனியும் , அவாலர் இயற்றும் யாக , 
ஜெப , தபங்களுக்கேற்ப அவைகளிற் கூறப்படும் மர்திரங் 
களினோசையும் , அந்த யாகங்களில் குறைவின்றி யோங்கி எரி 
யும் அழலினரவமும் , பிரம்மமாதி பதினெண்புராண பட 
தைகளின் தொனியும் சதா விளங்கும் தன்மையையுடையது 
சைமிசராண்யம் என்பர் . 


கை 


பல 


ஒரு காலத்தில் அவ்வனத்திடையேயுள்ள பல முனிவர் 
கள் ஒருங்கே கூடி ஒரு சத்திரயாக மியற்றுங்கால் , ஆங்கெ. 
ழுந்தருளினார் சூதமுனிவர் . அவர் ஒரு கோடி சந்திரர்கள் 
ஒருங்கே உதித்துவருதலைப் போன்று , தமது சிவந்த மேனி 
யெங்கும் விபூதியை யுத்தூளனமாகத் தரித்துத் தூய அக்ஷ 
மாலிகாபாணாராய் பாதத்திற் பாதக்குறடு பூண்டு பாதசாரி 
யாய் அசைந்தசைந்து அழகிய மிதநடையுடன் வந்தனர் . 

இதைக்கண்டு சனகன் , சனந்தன் , துருவாசன் , சமதக்னி 
அநகன் , அநந்தன் , குமுதாக்கன் , அபத்தம்பன் , பிருங்கி , 
உபமன்னியன் , அகத்தியன் , கோசிகன் , வசிட்டன் , சங்கன் , 
மதங்கன் , மார்க்கண்டன் , கோசிகன் , கௌதமன் , பரத்து 
வாசன் , பிருகு , விபாண்டன் , வால்மீ , நாரதன் , போதா 
யனன் , வாமதேவன் , சதாநந்தனாதி முனிவர்கள் 
அஞ்சலியஸதராய் எதிர்நோக்கிச் சென்று வரவுகூறி சோட 
சோப சாரமியற்றி ஆசனத்தமர்த்தினர் . 

சூதமுனிவர் சந்தோஷ சித்தராய் அவர்களை ஆசிர்வதி 
த்து , யாது வேண்டி இந்த சத்திரயாக மியற்றுகின்றீ " ரென 
முனிவர்கள் “ இம்மை மறுமை வீடு என்னும் முப்பேறு 
மருளுமென் றியற்றுகின்றோ " மென்ன, முனிபுங்கவர்இளநகை 
புரிந்து ரைமிசவாசிகளே ! இம்மகம் இம்மை மறுமைப் 
போகங்களைத் தருமேயன்றி முத்திப்பே றளிக்காசென்றனர் . 
எனலும் , முனிவர்கள் திகைத்து , ஐபனே , அதையளிக்கு 
முபாயம் அருளல் வேண்டுமென்று பிரார்த்தித்தனர் . 

கேளீர் சௌனகாதி முனிவர்களே ! முத்திப்பேற்றைத் 
தருமுபாயம் பலவுளவெனினும் அவை யனைத்திலும் சிறக் 
தது தசவிதமார்க்கமேயாம் . அது யாதெனில் , 1. சிவதலத் 
தில் வாசம் செய்தல் , 2. தீர்த்த யாத்திரை செய்தல் , 3. சிவ 


We 


வடியாரை வணங்கல் , 4. அவர்களுக்கு , உண்டியுதவல் ,, 
5. அவர் பரிகல சேட்ங் கொள்ளல் , 6. திருவெண்ணீறு உருத் 
ராக்ஷமணிதல் , 7. சிவனடியார் வேண்டும் பொருளீதல் . 
8. சிவபுராணபடனம் செய்தல் , 9.சிவபெருமான் ஒருவகையே 
பரமபதியாக வழிபடல் , 10. சிவபெருமானைச் சதா நினைத் 
தல் முதலியவைகளாம் . 

இந்த தசவித மார்க்கத்திலும் சிவதாத்தில் வசிப்ப 
தொன்றே மற்றச் சாதனங்களையும் அளிக்குமாதல்பற்றி சிவ 
தலவாசமே முத்திப்பேற்றிற்குச் சிறந்த மார்க்கமாமென்று 
கூற , சௌனகாதியர் வணங்கி அத்தகைய சிறப்புவாய்ந்த சிவ 
தலமொன்றை யருளிச் செய்யவேண்டுமென்று பிரார்த்திக்க , 
தவ சிகாமணியாகிய சூகமுனிவர் கேளீர் சௌனகாதியரே ! 
வியாசரருளிய பதினெண் புராணங்களிலொன்றாகிய ஸ்ரீ 
ஸ்காந்தமஹா புராணத்திற்கூறியுள்ளபடி ஸ்ரீ கடம்பர் கோயி 
லென்னும் ஒரு சிறந்த சிவதலப் புராணம் கூறுகின்றேன் 
கேட்பீரெனப் புகலத் தொடங்கினார் . 

5. ஸ்தல விசேஷம் உரைத்த அத்தியாயம் . 

இதில் துவந்துவம் , காமிகம் , மிச்சிரம் , தைசதம் என் 
னும் நான்குவித தெய்விக சிவஸ்தலங்களுள் , அறுவகையுட் 
சமயக்கடவுளர்க்கும் உறைவிடமாகிய தைசத ஸ்தலம் திருக் 
கடம்பைத்தலமெனவும் , மூர்த்திபீடம்,பிலபீடம் , சத்தி பீடம் 
என மூன்றும் அமையப்பெற்றது அத்தலாமனவும் , அதற் 
குத் தசவித காரணப் பெயர்களுளதெனவும் , தலச் சிறப்பு . 
தொண்டநாட்டுச் சிறப்பு , ஸ்தல வெல்லை முதலியனவும் 
விளக்கமாய் கூறப்படுகின்றன . 

6. தீர்த்தவிசேடமுரைத்த அத்தியாயம் . 

இதில் , இந்திரன் , பிரமன் , விஷ்து இமமூவர்களும் 
முறையே கிழக்கு , அக்கினி , தெற்குத் திசைகளிலுண்டாக் 


இய தீர்த்தங்களின் பெருமையும் , இத்தலத்தில் உத்தரவாயினி 
யாய் வரும்சேய்நதி , குமாரக் கடவுளால் வரவழைக்கப்பட்ட 
தென்பதும் , அதிற்படிவதாலுண்டாகும் பயனும் தெளிவாய் 
உரைக்கப்பட்டிருக்கின்றன . 

7. மூர்த்திவிசேஷம் உரைத்த அத்தியாயம் . 
இதில் , அத்துவா ஆமினாலாபிய வண்டக்கனகனத்தும் 
ஆக்கிய மூலவிலிங்கம் இத்திருக்கடம்பலிங்கமே என்பதும் ,, 
கடம்பாாதன் 1. செல்வாரதன் 2. சோரியதன் 3. சித்தியதன் 
4 . உலகாளதன் 5. அம்மையப்பன் 6. உயிர்த்துணைவன் 7 . 
ஞானதேசிகன் 8. எனுமெண்வகைக் காரணப் பெயர்களும் 

வை வந்த வாலா ,ரம் , விதிப்படி பூசிப்பவர் அடையும் பய 
தும் , இத்தலத்தில் வசித்தல் அல்லது நிகாத்தல் முதலிய 
வற்றாலுண்டாம் பெரும்பயனும் , திருத்தொண் டியற்றுபவர் 
அடைபயலும் எக்யவும் நன்கு விளங்குகின்றன . 

8. கந்தராச்சிரம வரலாறுரைத்த அத்தியாயம் . 

இதில் பூர்வம் , திருக்கயிலையில் பரமசிவன் உமாதேவிக்கு 
ஆகமங்களைக் கூறிவருங்கால் பிராட்டியார் சிறிது பராமுகமா 
யிருத்தல்கண்டு செம்படப் பெண்ணாக ஜனிக்கும்படி சபிக்க ,, 
அதைக்கண்ட சிவகுமார்களிருவரும் கோபித்து அவ்வாக 
மங்களைக் கடலில் எறிய , அதையங்கனமவர்கள் செய்ய 
விடுத்த திருத்தி தேவரை மீனாகவும் , விசயகனை விடுத்து 
குகப்பெருமானை அமைப் 

பிள்ளையாகவும் , 

பரமசிவன் 
சபிக்க , அவ்வணமவதரித்த தேயிபைத் திரும்பவும்தாமே 
மணந்ததும் , அமைப்பிள்ளையாகப் பிறந்த வேற்கடவுள் மது 
ரைச் சங்கத்திற்சென்று அவர்க்குள்ளாய சங்கையையகற்றி 
சுந்தரேசனைப்பணிய அவாருளியபடி இத்தலத்திற்கேகி சில 
விங்கப் பிரதிட்டை செய்தலும் , பிறவும் விவரமாய் அறையப் 
படுசின்றன . 


யச 


13 


9. தசநாமமுரைத்த அத்தியாயம் . 
து , மகதநாட்டில் விஜயாகாரத்தில் விப்பிரகுலத்தில் 
பிரமகேசன் என்பவருக்கு எட்டுப்புத்திரர்கள் உண்டாகி அவர் 
கள் அஷ்டமாசித்திகளையடைய இச்சித்து , அந்த நகரிலுள்ள 
விபண்டிதரென்னும் பெரியாரைப் பிரார்த்திக்க , அவர் பதும 
புரத்திலுள்ள தற்புருடனென்பவரைச் சார்ந்து வினவும்படி 
ஏவ , அங்கனஞ்சென்று வினவியதில் அவர் தவாகரம் முத்தி 
புரம் , யோகபுரம் , ஞானபுரம் , அக்புரம் , வெற்றிபுரம் , 
கலியாணபுரம் , கந்தராச்சிரமம் , கடம்பர் கோயில் , சத்திபீடம் 
எனும் இத்தலத்தின் தசநாம மஹிமைகளையும் , அவை வந்த 
காரணமும்கூறி , அதைச் சதாசிந்திப்பதாலேயே உங்களிஷ் 
டம் நிறை வேறுமென்று கூற அங்ஙனம் செய்து அஷ்டமா 
சித்திகளையடைந்ததுடன் மறுமையில் சிவபதமு மடைந்தன 
ரெனக் கூறுகின்றது . 

10. அஸ்திபூத்த அத்தியாயம் . 
இது , பாண்டி நாட்டில் , தருமாகரத்தில் குணசீலனேனு 
மந்தணன் தருமவதியெனும் தன் பத்தினியுடன் கூடி , புத்தி 
சேனன் என்னும் புத்திரனைப் பெற்று சிலகாலம் கழித்திறக்க , 
மகன் தந்தைக்குரிய கருமக்கடன்களை விதிப்படியாற்றி அவர் 
கட்டளைப்படி அவருடைய எலுசைக் கங்கையிற் சேர்க்க 
அவற்றைத் தன் சீடனாலெடுப்பித்து , இக்கடம்பர் கோயில் 
வழியாக வருகையில் , சந்தியாவந்தன போஜனாதிகளாற்றத் 
தாம் கொண்டுவந்த என்புக்குடத்தை அங்கு வைத்துக் காலக் 
கடனை முடித்துக்கொண்டிருந்த சமயத்திற் காற்றாலொரு துளி 
பதில்விழ அவ்வென்புக்குடம் புஷ்பவாசனை வீசிற்று . அதை 
யுடன் வந்த சீடன் திறந்து பார்த்தவளவில் அவையாவும் 
புஷ்பமாயிருக்கக் கண்டான் . பிறகு புத்திசேனனுடன் கங் 
கையை யடைந்து பார்க்கமுன் போலென்பாயிருந்ததைக்கண்டு , 


1 


குருவுக்கு நிகழ்ந்ததை அறிவிக்க , புத்தி சேனன் திகைத்து 
அதைச் சோதிப்பான் வேண்டி திரும்பவும் கடம்பைவந்து 
பார்க்க , மீண்டும் புஷ்பமா யிருத்தலைக்கண் டதிசயித்துத் 
திகைக்குமளவில் , இறைவன் அசரீரியாய் " அன்பனே ! காசி 
யினும் கடம்பவனமிக்க மஹிமையுடையதெ " னக்கூற , அவன் 
அவ்வென்புக்குடத்தை அத்தலத்திலே யேவிட்டுத் தந்தையை 
முத்தியுலகம் புகச்செய்ததை விரிவாய்க் கூறுகின்றது 

11. சூராதிகள் தவம் புரிந்த அத்தியாயம் . 
சாசத்தீவை அரசுபுரிந்த பிரபாகரன் என்னுமரசனுக்குச் 
ரன் , பதுமன் , சிங்கன் , தாருகன் என நான்கு புத்திரர்கள் 
இருந்தனரென்பதும் , அவர்களில் முன்னவரிருவரும் ஒருகால் 
அகத்தியரிடம் சென்று பிறவித்துன்பம் நீங்குமாறு ஒரு உபாய 
மருளும்படி வேண்ட , அவர் குகக் கடவுளுக்குச் சேவலு 
மயிலுமாக விளங்கும்படி தவம கிடப்பதே தக்க உபாயமென் 
றும் , அதற்குரிய விடம் கந்தராச்சிரமமே என்றும் கவின் 
றேக , பின்னோர்கால் சிங்கனும் தாருகனும் , திரணவிந்து மக 
ரிஷிகளின் வாவுகண்டு எங்கள் பிறவித்துயரம் அகலுமார்க்க 
கமருள் செய்கென்ன ; அவர் காளிக்கும் ஐயனார்க்கும்வர்தியாம் 
சிங்கமும் யாளியுமாகும்படி தவங்கிடப்பதே தக்கஉபாயமென் 
றும் , அதற்குரியவிடம் கந்தராச்சிரமமென்றும் கற , அங்க 
னமே அங்கால்வரும் அங்குச் சென்று தவஞ்செய்ப இவ்விஷ 
யத்தைக் கயிலைக்குச்சென்று அன்னமும் கருடனும் வேளின் 
மயிலுக்கும் சேவற்குமறிவிக்க, அலைகளிரண்டும் கந்தாச் 
சிரமம் வந்து தவங்கிடப் போரைப் பைசாசமாகும்படி சபிக்க 
அந்த நால்வரும் பயந்து பிரார்த்திக்கவும் முடிவில் பூதகணங்க 
ளாய்க் கபிலையை யடையும்படி அவையருளிப்போக , அவ்வித 
மிருக்குங்கால் அவர்கள் உட்பகைகொண்டு மபிலையும் சேவலை 
யும் நோக்கி , அன்னமும் கருடனும் அவைகளை இகழ்ந்ததாகக் 


யக 


கூற , சேவலும் மயிலும் கோபித்து அன்னம் கருடர்களில் 
னாவியை மாற்ற அதையுணர்ந்த பிரமனும் விஷ்ணுவும் வேந் 
படையண்ணலுக் கறிவிக்க அவர் பூதகணங்களை அசுரராகப் 
பிறக்கும்படி சபித்து இனி யம்மயிலையும் சேவலையும் தீண் 
வெதில்லையென வெறுத்ததும் ,, அவை முருகனை 
யிறைஞ்சி வேண்டியதற்கிணங்கியவர் “ தாமே அவ்வசுர வடி 
வங்களை நீக்கி நற்கதிதருவோம் " என்றும் , சேவலும் மயிலும் 
நற்கதி பெறக் கந்தராச்சிரமமே தக்க தலமாமென்றும் கூற , 
அவை கர்தராச்சிரமத்தை யடைந்தனவென்பதும் பிறவும் 


12. சேவலும் மயிலும் சிவகதிபெற்ற அத்தியாயம் . 

காசிபருக்கும் மாயைக்கும் சூரன் பதுமன் இருவரும் 
சேர்ந்து சூரபதுமனாகவும் , சிங்கள் தாருகன் தனித் 
தனியாகவும் பிறந்து , அரிய தவத்தால் , அழியாவரம் பல 
பெற்று , ஆயிரத்தெட்டு அண்டங்களையும் நூற்றெட்டு யுகமா 
சாண்டு வருகையில் , அவர் தேவர்க் கிடுக்கண செய்ய , இந்திர 
வத்துயர் தீர சீர்காழிப் பதியையடைந்து நந்தவன் மமைத்துப் 
பாகூப் பூஜிக்க அவரருளால் குமாரக்கடவு ளவதரித்து , சூ 
னாதியரைச் சம்மரித்து அவரிஷ்டப்படி சேவலும் மயிலும்சிங் 
கமும் யாளியுமாகச் செய்து அங்கேரித்ததும் , பழைய சேவல் 
மயில்களுக்குப் பரமபத வாழ்வுதந்து கடம்பர் கோயிலிற்றங் 
கியதும் , பிறவும் இது விரிவாய்க் கூறுகின்றது . 

13. காசிபமுனிவர் பூசித்த அத்தியாயம் . 
இது சூரபதுமன் யுத்தகளத்தில் போருக்காற்றாது மறைக் 
தோடிப்போன மலையன் மாகான் எனுமிரண்ட சுமரும் திரு 
மாகாற் கடவுளைப் பூசித்துப் பல வாங்களைப் பெற்று , அத் 
னால் பலருக்குத் தீங்கு விளைவிக்கழன்று கொண்டிருப்பதை, 


|| 


மஎ 


இந்திரன் காசிபருக்கு அறிவிக்க , உலக கேமத்தினைக் கருதி 
அம்முனிவர் இத்தலத்தின் கீழ்த்திசையில் ஒருயாகமியற்ற 
ஆரம்பிக்க , அதை யவ்வசுரர்களழிக்க, அதனால் அவர் கடம்ப 
வனத்திலேயுள்ள சுயம்புவிலிங்கக் கடம் பேசனையாகம விதிப் 
படிபூசிக்க , இறைவன் பிரத்தியக்ஷமாய் வேண்டிய வரங்களைத் 
தந்து " யாகத்தைப் பூர்த்தி செய்வதற்குத் தடையாயிருக்கும் 
அசுரர்களை யழிக்கத் திருமாகாவில் உள்ள நமது குமாரனுக் 
குக் கட்டளை யிடுகிறோம் ; அஞ்சாதீர் . என அருளியதை 
விரிவாய்க் கூறுகின்றது . 

14. மாகரன் மலையன் வதையுரைத்த அத்தியாயம் . 

இதில் கடம் பேசன் காசிபருக் கருளியபடி திருமாகரற்ப 
தியிலிருக்கும் குமாரனை யழைப்பித்து வாளாயுதம் தந்து அவ் 
வசுரர்களை யழிக்கவருளியதும் , அவர் அங்கனே சூரர்களைச் 
சம்மரித்ததும் , இடையில் , சூரர்கள் மாயைப் போர் செய்த 
தால் , கடம்பாபுரிக்குக் கீழ்த்திசையில் தமது ஞான வேலா 
யுதத்தை நாட்டிப் பிரகாசிக்கச் செய்ததும் , அஃதே இளையனார் 
வேலூரென்னும் பதியாய் விளங்குவதென்பதும் , விரிவாய் 
விளங்குகின்றன ; மேலும் , கடம்பேசன் அவ்வசுரர்களின் 
போரில் இளைத்த தமது சேனைகளுக்குத்தாமே அடியார் 
வேடம் பூண்டு அமுதளித்தனரென்பதும் , முதலில் மாகா 
னிறந்ததை யறிந்த மலையான் மறைந்தோடியதறிந்து பின் 
பற்றிச் சென்று அவனை மாய்த்தவிடமே மலையான் களமென 
வழங்குகிறதென்பதும் , அவன் பாசறையே இரும்புலம் என் 
பதும் , அமராடிய விடமே செம்புலம் என்பதும் , எனையவும் 
விசிவாயுரைக்கப்படுகின்றன . 

15. குமாரக்கடவுள் பூசித்த அத்தியாயம் . 
இது , மாகரன் மலையர்களைச் சம்மரித்தபின்னர் , இலட்சத் 
தொன்பது வீரர்களுடன் , திருக்கடம்ப வனத்தைத்திரும்பவும் 

IT 


உய 


பேசனைப் பிரார்த்திக்க , அவர் அசரீரியாய் " அன்பனே ! இந்த 
எதியின் நீரைத் தெளிப்பாயாயில் பட்டுப்போன அந்தப் பலா 
தளிர்க்கும் " என்றருள , அரசனங்வனே செய்ய அச தளிர்த் 
ததும் , பின்னர் திருமாகாக் கடவுள் பன்னிருதிருநாமம் பெற்ற 
வரலாறும் அதன் சம்பந்தமாய ஏனையவும் பொய்யாமொழி 
விநாயகர் கூறியதும் கூறப்படுகின்றன . 

இப்படிக்கு , 
பொதியர்பாளையம் 

அடியார்க்கடியன் , 
25-2-1927 . 


பு . ப . மா . 


சிவமயம் . 


தந்துரை. 


1. தலத்தின் தொன்மை . 
( i ) காஞ்சிப்புராணம் 

இருபத்தெண்டளிப் படலம் . 
( 304 - வது பாசுரம் ) காஞ்சி மண்டலத்தைச் சூழ்ந்துள்ள இரு 
பது தளிகளுள் குமாரக்கடவுளால் பூஜிக்கப்பட்டதித்திருக் 
தலமென நன்கறியக் கிடக்கின்றது . 
“ விடப்பணாதாத் தொங்கலுங் கடுக்கையும் விரிகதிர் மதிக்கோடும் 
அடப்பமாலையுந் துவன்றிய வேணியா ரம்பலத்தினிதாடு 
நடப்பதாம்புய நாண்மலர்ப்பூசனை நகைது தியழல் வேற்கை 
கடப்பமாலையா சியற்றினனத்தலம் கடம்பை யென்றுரை 

[ யோங்கும் . " 
மேலும் , 

(ii ) காஞ்சி க்ஷேத்திரமஞ்சரி ( 5-34 - ம் பக்கங்கள் ) சிவ 
குமாரர்களுள் முருகக்கடவுளால் பூஜிக்கப்பட்ட தித்தல 
மெனவும் , இது கச்சியம்பதிக்குத தென்கீழ்த்திசையில் 
சேயாற்றின் தென்கரையில் உள்ளதெனவும் , இது காதம்ப 
ரேய்வரர் அல்லது கடம்பர் கோயிலெனவும் கூறுவதுடன் , 

பூர்வம் , பாசிவன் தாருகாவனத்தில் பிக்ஷாடனம் செய்த 
காலத்தில் வேதங்களைச் சிலம்பாக வணிந்தமை நோக்கி , 
யவ் வேதங்கள் அக்கருணையை நாடிப் பூசித்த தலமிது வென 
வும் கூறுகின்றது . 


3 


உஉ 


( iii ) இஃதன்றி , சைவத்திருமுறை 6 - ல் திருநாவுக்கரசு 
சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருளியுள்ள க்ஷேத்திரக்கோவை 
எனும் திருத்தாண்டகத்தில் , 5 - வது பாசுரத்தில் கடம்பை 
யிளங்கோயில் தன்னி லுள்ளும் கைலாயநாதனையே 
லாமே " எனத் திருவாய் மலர்ந்தருளி யிருத்தலால் இத்தலம் 
ஓர் அனாதி சிவக்ஷேத்திரம் என்பதில் யாதோரையப்பாடு 
மின்றாமென்க . ( இளங்காயில் - இளையனார் கோயில் . ) 

2. நதியின் தொன்மை . 
காஞ்சிப்புராணம்( 404 - வது பக்கம் , அந்தரு வேதிப் பட 
லம் , 18- வது பாடல் ) பூர்வம் தேவர்கள் குமாரக்கடவுளாத 
தேவ சேனாபதியாகச் செய்து மம்மேருவினுச்சியில் வைத்து 
வாசநீராட்டிய நீர்ப்பெருக்கே சேய்நதியெனவும் , அது , திரு 
வோத்தரென்னும் சிவதலத்திற்கருகாகச் சென்று , திருக் 
கடம்பர் கோயில் என்னும் சிவதலத்தை நாடி ,உத்தரவாகினி 
யாய்த் திருமாகரல் என்னும் சிவதலத்தினருகாகக் கிழக்கே 
யோடித் திருமுக்கூடலென்னும் பெயரை யடைகிறது என்று 
கூறப்பட்டுள்ளது . அது வருமாறு . 

பூதலமருங்கு போந்து பொலஞ்சடை முககண்மூர்த்தி 
சீதவானீழல் வைகித் தேவரை முனிவர்தம்மை 
யோதுவித் தருளுமோத்தூ ருழைச்சென்று கடம்பர் கோயிற் 

காதரத்தோடும் புக்கு வடமுகமாகிப் பின்னர் . 
என்பனவற்றால் ஷைாதியின் தொன்மை விளங்குகின்றது. 

3. தலத்தேவாரம் 
சமய குரவர்களில் ஒருவரான திருஞான சம்பந்த சுவாமி 
கள் இத்தலத்தைச் சூழ்ந்துள்ள திருவோததூர் , திருத்தாக 
கணின் முட்டம் , திருமாகால் முதலிய சிவதலங்களுக் 
எழுந்தருளித் தேவாரப் பாடல்கள் அருளியிருப்பதாலும், 


உாட 


மேற்காட்டியபடி திருநாவுக்கரசு ஸ்வாமிகளும் ஷேத்திரச் 
கோவையிலருளி யிருக்கிறபடியாலும் , காஞ்சிப்புராணப்படி 
இஃதோர் அனாதி சிவதலமாயிருப்ப காலும் , இத்தலத்தில் 
மாடவீதி யுற்சவாதிகள் சம்பந்தப் பிள்ளையார் கோவில் வரை 
நடப்பதென வழங்கி வருவதாலும் , ( அக்கோயில் தற்போது 
மண்மேடாய்க் காணப்படினும் , சமீபகாலம் வரை இருந்தது 
பலரும் அறிந்ததாகும் . ) சம்பந்த ஸ்வாமிகளவர்களின் தேவா 
ரம் இத்தலத்திற்கு யிருந்தே பின் மறைந்திருத்தல் வேண்டு 
மென்பது ஆன்றோர் துணிபாகும் . இத்துணிபு கச்சபேசம் 
முத்தீசம் , ஸ்ரீகாசி முதலிய தலங்கட்குத் தேவாரமிருந்திருக்க 
வேண்டுமென்று கூறுவது போலாமென்க . 

4. தலத்தைச் சூழ்ந்த பல சிவதலங்கள் 
திருமாகரல் , திருப்புலிவனம் , பெருந்தண்டலம் , காசி 
பன் தண்டலம் , பிரமீசம் , மஹாமுனியீசம் , வாசீசம் , கன் 
னீசம் , விஸ்வேசம் , கங்கையீசம் , அகத்தீசம் , எனப் பலவுள , 
இவை புராண வரலாறுரைத்த அத்தியாயத்தில் கூறப்பட் 
டுள்ளன . 

இதில் , திருமாகரல் என்பது மலையன் மாகானாதிபலர் 
பூசித்து நற்பேறு பெற்ற பிரசித்த ஸ்தலமாகும் . திருப்புலி 
வனமென்பது , வியாக்கிரபாதர் முதலிய பலர் பூசித்து நற் 
கதிபெற்ற தலமாம் . பெருந்தண்டலம் என்பது இளையனார் 
வேலூருக்குக் கிழக்கேயிருந்த ஒரு தலம் . இது தற்போது நத் 
தப்பாழாக விருக்கின்றது . காசிபன் தண்டலமென்பது காவாக் 
தண்டலம் என வழங்குவது . இதில் சோளீசம் , விம்வேசம் 
எனுமிரண்டு சிவதலங்களுள்ளன . பிரமீசம் , கங்கையீசம் என் 
பன நெய்யாடுபாக்கமாகும் . இவற்றில் பிரமீசமென்பதே பிருதி 
வீசமென வழங்கி வருவதாகத் தெரிகிறது . மஹாமுனியீசம் 
என்பது புலிவாயென்னும் தலமாகும் . கன்னீசம் வாசிசம் 


என்பனமுறையகனனிகுளம் , வயலக்காவூர் என்னுந் தலங்க 
ளாகும் . 

" அகத்தீசமென்பது அகத்தியமுனிவரால் பூசிக்கப்பட்ட 
திருத்தலமாம் . இது தற்போது புதுப்பாளையம் என வழங்கு 
மது . புதுப்பாளையம் என்பது பொதியர்பாளையம் என்பதின் 
மரூவ . 

( முன் , குறுமுனிவர் வாதாபி வில்வலர்களை வாட்டிய பாத 
கந்தீரச்சிவலிங்க பிரதிட்டை செய்து விதிப்படி பூசிக்க , முனி 
வரது விருப்பத்திற்கிணங்கி இறைவன் , தம்மை வழிபடுவோர் 
களுக்கு எவ்வகைப் பயனையும் எளிதிலருள்வான் வேண்டி , 
அருள் புரியவசரம் அருட்சத்தியுடன் கூடியாதலின் , அச்சத் 
யும் " கண்ணிற்கணிகலம் கண்ணோட்டம் என்ற முது 
மொழிப்படி , அருளே , கண்ணை யலங்கரித்து நிற்றலான அக் 
குறிப்புத்தோன்ற (இத்தலக்தில் ) தேவிக்கு அங்கயற்கண் 
ணம்மையார் எனவும் , சுவாமிக்கு அகத்தீசர் எனவும் , தலத் 
திற்குப் பொதியர்பாளையம் எனவும் வழங்கும்படி அருள் புரிந் 
தனரென்பதாம் ) இது தலவரலா றுரைத்த அகதியாயம் 
( 12- : 31 ) , உமையம்மை தவம் புரிந்த அத்தியாயம் 30 - வது 
செய்யுட்களால் அறியச்கிடக்கின்றது . 

5. புராணம் பாடியவர் . 
திருவாவடு துறைமடத்து வித்துவான் ஸ்ரீலஸ்ரீ ஈசான 
தேசிகர் " எனும் பெரியார் எனப் பாயிரத்துள்ள ஆக்கியோன் 
பெயர் என்ற செய்யுளினால விளங்குகிறது . 

( இவர் சரிதம் ஒன்றும் புலப்படவில்லை . ) 
6. புராணம் பாடி அரங்கேற்றிய காலம் . 
இவ்விஷயமாப் ஒருகால வரையறையைத் திட்டமாகக் 
முடியாவிடினும் , திருவாவடுதுறை பண்டாரச் சன்னிதிளாக 
விருந்த ஸ்ரீமாசிலாமணித் தேசிகரென வழங்கும் சுப்பிரமணி 

இத்திருத்தலத்திற்கு மொருபழமையான புராணமுண்டு . அது 
வும் கூடியசீக்கிரத்தில் அச்சிட்டு வெளிப்படுத்தப்படும் . 


கற 


புராணங்களி 


யத் தம்பிரான் அவர்களின் காலமாகுமெனப் பாயிரத்திலுள்ள 
குரு ஸ்துதியால் விளங்குகிறது . 

7. புராண வரலாறு . 
ஸ்ரீ வியாஸமுனிவாருளிய பதினெண் 
லொன்றாகிய வடமொழி ஸ்ரீஸ்காந்த மஹாபுராணத்திலிருந்து 
செந்தமிழில் மொழி பெயர்த்ததாகப் பாயிரத்திலுள்ள ஆக் 
கியோன் பெயரைக்கூறுஞ் செய்யுளால் நன்கு விளங்குகிறது . 

8. தருமசாஸனப் பட்டயம் . 
ஷை தலத்தில் ஆலய அர்ச்சகராதி எல்லாம் பரிசனர் 
கட்கும் , இன்ன இன்ன காலத்தில் , இன்னாரின்னார்க்கு இவ் 
வளவிவ்வளவு கட்டளை யுரியதெனவும் , அவரவர்கட்கு மிராக 
பாத்தியதையுண்டெனவும் ஷை தேவஸ்தானப் பட்டிகளி 
லிருப்பதாகத் தெரிகின்றது . 

9. ஆலய பரிபாலனர் . 
இத்தலத்தைப் பெரும்பான்மையுஞ் சூழ்ந்துள்ள 27 நத் 
தத்தவர்கள் என வழங்கும் புதுப்பாளையம் , புத்தளி , காவாக் 
தண்டலம் , வெங்கச்சேரி , ஆதவப்பாக்கம் , பல்லவபுரம் , 
காவாம்பயிர் , வளத்தோட்டம் , கன்னிகுளம் , புன்னை , மண் 
ணூர் , பூனைத்தாங்கல் , வயிலாத்தூர் , ஆசூர் , செம்மலி , புலி 
வாய் , செம்புலம் , வங்காரம் , ஏழாச்சேரி , சித்தாமூர் , நெல் 
வாய் , ஆண்டித்தாங்கல் , மேல்பாக்கம் உள்ளிட்ட ஏனைய 
கிராம வேளாளர்களும் , தங்களுக்குரிய பொது தேவஸ்தான 
மாகக் கொண்டு நீண்டகாலமாய்ப் பரிபாலித்து வருகிறார்க 
ளெனவும் ,இவர்கள் தங்கள் மரபு விவாதங்கட்கு இத்தலத்தை 
நியாயஸ்தலமாகவும் கையாண்டு வந்திருக்கின்றரெனவும் தெரி 
கிறது . 

இதனை , இந்த தேவஸ்தான மானியங்கள் உற்சவக் கட் 
டளைகள் முதலியவைகள் பெரும்பான்மையாக இப்பகுதி 


வினர்கள் வசிக்குமிடங்களிலேயே அமைந்து நடைபெற்று 
வருவதே நன்கு விளக்சகின்றன . 

மேலும் , இத்தலத்திற்கு மேற்கிலுள்ள இம்மரபினரைச் 
சேர்ந்தவர்களும் , 11 நத்தத்தவர் என வழங்கிவருபவருமான 
வேகாமங்கலம் , மாமந்தூர் , கொண்டாபுரம் , செங்கட்டாங் 
குளம் உள்ளிட்ட ஏனைய கிராமத்தவர்களும் , இத்தலத்தை 
அபிமானித்தவர்களெனவும் தெரிகிறது . 

இவர்கள் காஞ்சீபுரம் மெய்கண்டான் சந்ததி , ஞானப் 
பிரகாச மடத்தைச் சார்ந்த , 24 கோட்டம் , 79 நாடு , 1900 
நத்தம் , 12010 கோத்திரத்தவருள் ஒருயரிய சம்பிரதாயத் 
தினராவர் . 

இப்பகுதியினர் தொண்டமண்டல , கங்கைகுல , பரம் 
பரைச் சைவ வேளாளர்களாவர் . இவர்கள் சைவாகமத்திற் 
கூறிய விதிப்படி சைவ தீக்ஷையைப் பெற்றுள்ள எழுவகைச் 
சைவருள் அநுசைவராவர் ; சிவபெருமான் ஒருவரையே பரம 
பதியாகக் கொண்டு வழிபடுபவர் . ஓ கல் , வேட்டல் , உப 
காரமன்றியும் , வாணிபம் , பாக்காத்த , லுழவுத்தொழிலெனப் 
புகன்றலையாறம் பூவைசியர் தொழிலை எனும் சூத்திரப் 
படி இவர் அறுதொழிலுடையோராவர் . இவர்கள் ஆரியத் 
தில் பூவைசியனெனவும் , திராவிடத்தில் வேளாளரெனவும் 
கூறப்படுவர் . ( இவ்விஷயங்களை விரிவா யறிய விரும்புபவர் 
வருணசிந்தாமணி 291 பக்கம் முதல் பார்க்கவும் . ) 

இவர்கள் மரபு முதலிய விஷயங்களின் பரிசீலனைக்காக . 
வும் , தலயாத்திரை செய்பவர்களுக்காகவும் க்ஷ 27 ஈத்தத்த 
வர்களால் கட்டப்பட்டுள்ளதோர் பெரிய சத்திரமும் இத்தலத் 
தில் இருக்கின்றது . ஆனால் தற்போது அது முன்பக்கம் 
தவிர மற்றைய பாகங்கள் சிலமாயிருப்பதறிந்தும் டிையார்கள் 
கவனியாதிருப்பது விந்தையேயாகும் . 


உஎ 


சிறப்புவகை . 
மேலும் , இவர்கள் தொண்டமண்டல கங்கைகுல பரம் 
பரைச் சைவ வேளாளர்கள் எனவழங்குவதற்கும் , முதலி 
யார் எனப் பட்டப்பெயர் பெற்றதற்கும் தக்க காரணம் 
யாதெனச் சுருங்கக் கூறின , 

இடைச் , சங்கக்காலத்தில் கயிலையிலிருந்து கங்கையிலு 
தித்து , உமா தேவியுடன் கச்சியம்பதிக்கு வந்து , அவ்வம்மை 
யார் கொடுதத இருகாழிநெல் பெற்றுப் பயிரை வளர்த்தருளி 
அதனால் முப்பானிரண்டறமும் தட்டாது நடாத்தி வருவதில் 
முதன்மையற்று விளங்குவதால் இவர்கள் முதலியார் எனும் 
பட்டப் பெயா பெற்றாரென்பதாகும் . 

இவ்வறம் வளர்த்தது காஞ்சீபுரம் , காஞ்சீமண்டலத் 
தொண்ட நாடென்ப . அத தொண்ட நாடென்பது காஞ்சிபா 
நகரைத் தலைநகராகக் கொண்டு சுற்றிலும் 250 மைல் அகல 
நிகளமுள்ளதெனவும் , அதில் வசிக்கும் வேளாளர்கள் தொண்ட 
மண்டல வேளாளர்கள் எனவும் , இந்த மண்டலத்தை ( 4203 - ம் 
ஆண்டில் ) கரிகால் வளவனால 24 கோட்டம் முதலியவைக 
ளாகப் பிரிதது க்ஷ வேளாளர்களுக்கு , எவர்க்கும் முதன்மை 
யராய் விளநக இளங்கோக்கள் எனப் பட்டப்பெயர் கொடுத்தது 
அவர்களால் ஆட்சி புரிவித்தனரென்பதால் இவர்கள் தொண்ட 
மண்டல கங்கைகுலப் பரம்பரைச் சைவ வேளாளர்கள் எனப் 
படுகிறார்கள் . 

பொதுவகை . 
ஈதன்றி , கடல் கொள்வதற்கு முன்னர் , காடாயிருந்த 
7000காவதப் பரப்பினையுடைய குமரிக்கண்டமாகிய தமிழகத் 
துள்ள மருதநில மக்களாகிய வேளாளர்களே ஆதியில் இருக் 
தார்களென்றும் , அவர்களே பெருகிப் பெருகிப் பின் மற்றத் 
திணைகளிலும் பரவி அறிவர் , அரசர் , வணிகர் , உழவர் , எனப் 


பலவாறு பிரிந்தும் , பின் பல்வேறு ஜாதியராய்ப் பாவினார்கள் 
ளென்றும் , ( அதனால் எவர்க்கும் முதன்மையானவர் எனவும் ) 
அகத்தியம் , காக்கை பாடினியம் , அவியம் , புறப்பொருட்பன் 
னிருபடலம் , மாபுராணம் , பூதபுராணம் ,இளந்திரையம் , மற்றத் 
தம் , வாய்ப்பியம் , வையாப்பியம் , செயிற்றியம் , சயந்தம் , குண 
நூல்முறுவல் , பல்காப்பியம் , மயேச்சுரயாப்பு , தொல்காப்பி 
யம் , கலைக்கோட்டுத் தண்டு , திவாகரம் , கைலாச நிகண்டு , சிலப் 
பதிகாரம் முதலிய சங்கமருவிய நூல்களினாலும் , அரேசுக் 
கல்வெட்டுச்சாசனங்களினாலும் நன்கு புலப்படுவதாக 
அறியப்படுகின்றன . ( இதன் விரிவைக் கல்வெட்டாராய்ச்சிப் 
புலவர் , திரு . சுப்பிரமணிய தேசிகர் அவர்கள் எழுதிய 
தொண்டமண்டல வரலாற்றுப் பதிப்பின் வெளியீட்டுப் பட்டி 
கையில் காணலாகும் . 


இஃதன்றி " மானங்குலங் கல்வி , வண்மை யறிவுடைமை 
தானந் தருமந் தழைக்குங்கை " எனவும் ஆதுலர்க்குச் செம் 
பொன்னளிக்குங்கை ; பாகமங்கள் வேதபுராணங்கள் விரிக் 
குங்கை " எனவும் , கம்பர் வியந்து கூறியுள்ள படி இவர்கள் உய 
ரிய ஒழுக்கங்களையுடையவராய் , சிறு தேவதைகளுக்கு உயிர்ப் 
பலி யிடுக் தீய வழக்கங்களை பறவே ஒழித்தவராய் விளங்கு 
பவராவர் . வேளாளரது நற்குண வொழுக்கப் புலமைகளைத் 
தமிழ்ப் பெருங்காப்பியமாகிய பாரதம்பாடிய பெருந்தேவனார் , 
பாகவதம் பாடிய அனதாசியப்ப முதலியார் , இராமாயணம் 
செய்த கம்பநாடர் , திரு மறைக்காட்டும் புராணம் , திருவிளை 
பாடல் புராணமருளிய , பாஞ்சோதி முனிவர் , சிவஞான் 
போதம் செய்த மெய்கண்டார் , பெரிய புரான் பேற்றிய 
சேக்கிழார் பெருமான் , விசாய்க்புர்ணம் ,திருவானைக்காப்பும் 


உசு 


ணம் செய்த கச்சியப்ப முனிவர் , தேவாரமருளிய திருவுக் 
கரசு சுவாமிகள் , திருவாய்மொழியருளிய நம்மாழ்வார் முத 
லியவரும் , மற்றும் பலரும் வேளாள மாபிற் றோன்றிய வித்வ 
சிகாமணிகளாயிருப்பதால் நன்கறியலாம் .. 

மேலும் , அறுப்பான் மும்மை நாயன்மாருள் , பதின் 
மூலர் வேளாள மரபினரென்பதனால் அவரது கடவுட்பத்தியும் , 
திருவெண்ணை நல்லூர் சடையப்பவள்ளலாதி 
பலர் வேளாளரென்பதனால் அவரது கொடைப்பெருக்கும் 
நன்கு விளங்குகின்றனவன்றோ? 

ஆகவே இத்தகைய வேளாளமாபினர்களே இச் சிவதல 
பரிபாலனராவர் . 

11. விசேஷாம்சங்கள் . 


இப்புராணத்திற் குறித்தபடி வருடப் பிரதிவருடமும் 
தப்பாது இளையனார் வேலூர் எனும் தலத்திலிருந்து , பங் 
குனிமாத சுக்கிலபக்ஷ மகநாள் பிரதோஷம் கூடியதினத்தில் 
ஸ்ரீபால சுப்பிரமணியக் கடவுள் இங்கு எழுந்தருளி ஸ்ரீகடம் 
பேசனைப் பூஜிப்பதும் , அசுரசம்மாரம் நடத்துவதும் ஆகிய 
திருவிழா கடந்தேறி வருகிறது . 

அந்தத் தினத்தில் இத்தலத்தைய அர்ச்சகராதி யனைவரும் 
விலகி நிற்க , கோவிற்றிறவுகோல் முதலியவணைத்தையும் தம் 
வசம் பெற்று , இளையனார் வேலூர் அர்ச்சகராதியோர்களே 
திருக்கடம் பேச ராலய பூசை முதலியவைகளை நடத்துவதும் ,, 
அன்றையதினச்சகலசிலவும் இளையனார் வேலூர் தேவஸ்தான 
க்கணக்கிலேயே ஈடுபடுத்திச் செலவிடுவதும் , மிகப் பிரசித்த 
பாம் . 


கூய 


மற்றும் , விசேஷ காலங்களில் செய்தியின் உத்தரவாகி 
னியாய் விளக்கு பித்தலத்தில் வெகு தூரங்களிலிருந்தும் 
திரள் திரளாக ஜனங்கள் வந்து ஸ்பான ஜெபதபம் முதலிய 
வைகளை முடிப்பதும் , ஸ்ரீகடம்பேசனைத் தர்சித்து போவ 
தும் வழக்கமாயிருாதுவருகின்றன . 

மேலுமித்தலத்தின் சுற்றுப் பக்கக்கிராமங்களில் காசி 
யினுமிக்க மஹிமையுடைய திக்கடம்பாதியென " ஒரு முது 
மொழி யுலவுவதும் , இறந்தவர்களின் எலும்புக் குடங்களை 
இந்த நதியிற் கொண்டுவந்து விதிப்படி விடுத்தலும் , ஸ்ரீகடம் 
பேசனை அர்ச்சித்துச் செல்லுவதும் ஷை புராணமஹிமையை 
நன்கு வலியுறுத்திக் காட்டுகின்றன . 

பிரதிவருடம் பங்குனிமீ சுக்கிலபட்ச பஞ்சமி திதியில் 
பிரஹ் மோற்சவம் துவஜாரோகணமாய் அதுமுதல் 10 காளும் 
வெகு விமரிசையாய் நடைபெறும் . இக்காலத்தில பிச்சநாயக 
முதலியார் மண்டபத்தில் , மண்டபப்படி முதலிய விபவங்கள் 
கடந்தறிவருகின்றன . அவ்வமயம் வெகு தூரத்திலிருந் 
தும் பலவடியார்கள் கூடுவதும் உண்டு . 


இத்தலத்திற்குத் தெற்கில் வெகு தூரத்திலுள்ள எண் 
டத்தூர் , முதலிய கிராமவாசிகளாகா ரெட்டிமார்களும் ஏனை 
யரும் சிரார்த்தாதிகள் முதலிய வைதிக காரியங்களனைத்தை 
யும் இத்தல வுத்தரவாகினி நதியின் மேன்மையையொட்டி , 
இங்கு வந்தே நடத்தி வருதல் மாளதுவரையில் பிரத்தி 
யக்ஷமாய் இருத்தலினாலும் தியின் மேன்மை நன்கு விளங்கும் . 

மேலும் புராணப்படி மூர்த்தி சுயம்புலிங்க மென்றறியக் 
கிடப்பதோடு , இளையனார் வேலூரிலுள்ள வேலும் , சுபம்பு 


உக 


மூர்த்தி என்றே தக்க ஆதாரங்களால் திட்டமாய்த் தெரி 
கின்றன . இவைகளை விஸ்தரித்தெழுதுவது சாஸ்திர சம்பிர 
தாயமன்றாதலின் இத்துடன நிறுத்தினோம் . 


மேற்கூறிய விஷயங்கள யாவும் அந்த அந்த இடங்களிற் 
சென்று ஆராய்ந்தறிந்தவையே யாகும் . இத்தல சம்பந்தமாய் 
இன்னும் அதிகமாய் அறிந்துள்ள முதியோர்கள் அடியேனுக் 
குத் தெரிவிக்கின் தக்கவண்ணமாய்ச சமயம் வாய்த்த போது 
வெளிப்படுத்தப்படும் . 

சி ம் 


இங்ஙனம் 


அடியார்க்கடியன் , 


ப . ப.மா. 


தி நச்சிற்றம்பலம் . 


மெய்யுரை.. 


உம்பர்புகழ் திருக்கடம்ப நாத வெங்கா 


னுண்மையருட் சரிதமிதை யுவந்து கேட்போ 


ரிம்பரிடை யிருநிதியுஞ் சுகமு மேவி 


யினிய திரு மகப்பெறுவர் பிணிவந் தெய்தார் 


வெம்பகைகண் முதலான துயா நீங்கி 


மேதினியில் வாழ்த்துமிக விண்பா லெய்தித் 


தம்பெருமா னாகியசங் கரன்றா ணீழற் 


சச்சிதா நந்தபா முததி சார்வார் . " 


திருச்சிற்றம்பலம் . 


குசுமயம் . 


ஈண்டு மெய்யுரை கூறப்படுகின்றது . அஃதியாதெனின் , 
இத்திருக்கடம்பநாத புராணத்தினைப் பாராயணஞ் செய்பவர் 
இம்மைச்சுகமும் மறுமை வாழ்வும் பெற்று முடிவில் சிந்தை 
யும் மொழியுஞ் செல்லா நிலைமைத்தாய " சச்சிதாநந்த பரமுத் 
தியை " யும் சார்வார் என்பதாகும் , 

“ சிவபுராணபடனத்தான் முத்திப் பேறெய்து மென் 
பது எங்கனம் மெய்யுரையாகும் ; எனின் , கறுதும் . 

. 
ஸ்ரீஸ்காந்தம் , உபதேசகாண்டம் 

48-வது அத்தியாயம் . 
ராணாது தான் பலிவவழவாயி : 
உய தயா வரிவெத -ஜாசொவி 
வரா 
? 
பெறாதவத50 Uு வஜாவவதிவி ! 
ஆாவா உவத்தல யெயொ வொெெதரி கியா: 

ராணவேணாடி பொவாஹி வலாயுசு | 
தலாககண 
காவி நாவிகள J 

களா 
விஷாலிராணாநி பெயணிஷாவிகா: | 
வடி தெஷா ஹி ¥ UPTOET வினாத நாழி 
J ணதாவி ெெவங்கா 8 நயா நாகு வ OUTH ) 

III 


கூச 


தலாஜிராணா நி சொகவா நிரஞாழ 
விமாய் வவவோ கககாதல் விவக்ஷணெ : | 
நொதவ வமிதவ வ வீராணம் பாலவா ! 

( இ - ள் ) சிவமாகின்ற மங்கள ததைத் தருபவனான பரம 
சிவனுடைய புராணங்களைச் சிரவணஞ் செய்வதாலுண்டாகும் 
புண்ணியம் இவ்வளவவ்வளவென்று அளவிடக்கூடிய நன்று ; 
ஆதலின் , சிவபுராணங்களைச் சிரவணம் செய்யக்கடவாய் ; அவ் 
வர்த்தத்தை மனன செய்து நிதித்தியாஸனம் செய்யக்கடவாய் . 
சங்கர புராண சிரவணத்தைவிட வேறாய ஈஸ்வர உபாஸனை 
தகுந்ததன்று . ஆதலால் இப்புண்ணியத்திற்குச் சமமான 
தொன்று சுருதிஸ்மிருதிகளில் காணப்படவில்லை . ஆதலின் 
ஹே ! மறையோர்களே !! எவனொருவன் சிவபுராணத்தினைப் 
பகதி , சிரத்தை , விசுவாசங்களுடன் பாராயணஞ் செய் 
கிறானோ , அவன் சித்தம் நின்மலமடைந்து நித்தியாநந்தப் 
பெருவாழ்வெய்துவது திண்ணம் . இதில் யாதோரையப்பாடு 
மின்றாம் . ஆதலின் ஏனைய கர்மாக்களைச் செய்யாமற் போனா 
லும் , ஸதா சிவபுராண படனம் செய்து அதன அர்த்தத்தை 
மனனம் செய்து நிதித்யாஸனம செய்வாயாக . " 

என்னும் 
பிரமாணத்தின்படி முற்கூற்று பொருந்து மென்க . 

P புராணமென்பதியாது ? ஆலயம் என் 
பதன் தத்துவமென்ன ? வென்றற் றொடக்கத தனவாயவினாக் 
களுக்கு விடையுணரப்படுமேயாயின் சிவபுராண படனத் 
தான் முத்தியெய்து மென்பதனுண்மை தெள்ளிதாய்ப்புலப் 
படும் ; ஆதலின் அவற்றையிங்காராய்வாம் . 

" சிவம் , ( சராசர ) ஸர்வ ( பிரபஞ்சத்தையும் தன் 
னிடத்தில் ஆகர்ஷித்துக்கொண்டுள்ள மங்கள ஸ்வரூபஸத்தை 
யாகும் . இஃதொன்றே நித்தியம் . இது அறிவுவடிவம் . இதன் 


" சிவம் 


எது ? 


கூரு 


இலக்கணம் ஆகத்தமாம் . இதற்கு ஒப்பும் உயர்வும் கிடை 
யாது ; ஆதலின் ஸஜாதீய விஜாதிய பேதங் கிடையாது . 
இது நிரவயவி ; ஆதலின் சுகத பேதமுமில்லை . இதனுண்மை 
வடிவம் இங்ஙனமாயினும் , இது அன்பர்க்கருள் புரிவதற்கு அவ 
யவமுடையதோர் சகள வடிவத்தையுங் கொள்ளும் என்பது 
வேதாக மக்களின் துணிபாம் , 

நிஷ்கள சிவம் சகளீகரித்த தேசம் , ( தலம் ) காலம் , 
நிமிசுதாதிகளை ததான் புராணம் கூறுகின்றது . 

புராணங்கள அனாகி ; இது , “ புராண பதப்பொருளா 
ராய்ச்சியாலேயே ஏற்படுகின்றது . இதில் பக்தர்களின் 
அன்பும் சிவத்தின் அருளும விரிவாய் நிரூபிக்கப்படும் . 
ஜீவர்களின் (கண்டிதமான , சகள ) அன்பானது கிரமமாய்ப் 
பெருகி ( வியாபகமாயுள்ள ) சிவவடிவமாகின்றது . இந்நிலை 
தான் சிவயோகம் , ஸமாதி , ஜீவப்பிரஹ் மைக்கியம் எனப் பல 
வாறாகக் கூறப்படும் . 

குணப்பிரஹ்மத்தின் ( சிவத்தின் ) அருளை ( சக்தி 
பாத்ததைப்பெறுதற்குச் சாதனங்கள் சிவபு ராணசிரவண , 
மனன , நிதித்தியாஸ எங்களாகும் ; சகள மூர்த்தி தரிசனம் , 
சிவவருள்வாய்ந்த தீர்ததஸ்நானம் , சிவப்பிரசாதகதையுட் 
கொள்ளல் , சிவ காம உச்சாரணம , முதலியனவுமாம் . 

ஆலயவழிபாட்டில் மேற் கூறிய சாதனங்கள் யாவும் 
அமைந்திருத்தல் வேண்டும் . விபூதி , உருத்திராக்ஷதாரணம , 
பஞ்சாக்ஷர ஜபங்களின்றிச் செய்யும் ஆலய வழிபாடு நிஷ் 
பிரயோஜனமாகும் . 

ஆலயத்தின் தததுவமாவது : -- 
கெஹொ ஷெவாய வொக , வொவெநாத ந g . 

ஜெகதா ந் நிபோஜம் வெபாகலாவெவ ஜபெசா 


( இ - ள் ) தேகமே சிவாலயம் ; ஜீவனே பாமசிவன் ; ( அஞ் . 
ஞானமாகிய நிர்மாலிய மிருப்பதால் உண்மையில் சிவமாயுள்ள 
வன் ஜீவனாய் விளங்குகிறான் . ஆதலின் ) அஞ்ஞான நிருமாலி 
யத்தை நீக்கி “ அவனே நான் என்று பூஜிப்பாய் . 

தேகத்தில் முப்புரஙகள ( ஸ்தூல , ஸுஷ்ம, காரண 
தேகங்கள் ) உள்ளன . இனல ஐந்து கோசங்களென்றும் கூறப் 
படும் . இங்கனமே ஆலயங்களிலும் 3 அல்லது 5 பிராகாரங் 


களுண்டு .. 


பலி பீடம , துவஜஸ்தமபம் , நந்தி , கர்ப்பக்கிருஹம் முதலி 
பன முதையே மனத்திலுள்ள சகல விஷயவாஸனைகள் 
ஒழிந்தவிடம் , சுத்த மனவொருமை , ( நிச்சலத்தன்மை ) 
சிவத்தையே நாடும் மனப , பிரஹ்மா நந்தமய துரீயம் என் 


பன்வசம் . 


இலயம் 


- 


ஆலய சததுவ விளக்கச சுருக்கமாவது : 

தேகம் , 
பிராகாரங்கள் = ஸ்தூல , ஸுக்ஷம , காரண சரீசங்கள் , அல் 

வது அநகமயாதி கோசங்கள . 
சோபுரம் சிவா ஒன்றுண்டென்றறியும்பரோக்ஷஞானம் 

சபேசனச , 
வாயில் 

சாதனங்கள் . 
ஸ்தூபி = ஸகுண பிரஹ்ம ஸாக்ஷாத்காரம் . 
பலிபீடம் = மனத்திலுள்ள 

மொழிகத விடம் : 
துவஜஸ்தம்பம் = ஒரு முகப்பட்ட நிச்சல மனம் . 

சிவத்தையே நாடும் சத்த மனம் .. 
குருக்கள் 

சற்குரு . 
மூலவிலிங்கம் = ஸர்வாதிஷ்டான சிவம் . 


கைல் 


துர்வாஸனைகளு 


கற்பூரஜோதி = அகண்டாகார ( அபேத ) ஞானம் . 

எல்வனம் ஜோதியில் கற்பூரம் நாசமடை 
கின்றதோ , வங்கனமே அகண்டாகார 
விருத்தி வடிவ சிற் சோதியில் (நாமரூப வடிவ 
பிரபஞ்சம் , ) காரியசகிதமாயை 


பாசமடை 


கின்றது . 


விபூதி 


ஞானாக்கினியில் காமரூபல்கள் ஒழிய வெஞ் 

சிய சச்சிதாநந்த வடிவ ஐஸ்வரியம் . 
உருத்திராக்ஷம = ருக் - சமுசார துக்கம் , த்ராவயதி - சாசம் 

செய்வதான , அகம் - விருத்தி . 45 

ஸமாதிவிருத்தியென்பது பொருளா 

கும் . 
பஞ்சாக்ஷரம் = மகாவாக்கியம் . 

ஆதலின் இங்ஙனம சிவம் , புராணம் , ஆலயவழிபாடு 
( கோபுரம் , வாயில் , ஸ்தூபி , பலிபீடம் , துவஜஸ்தம்பம் , தந்தி , 
குருக்கள மூலவிலி நகம் ) விபூதி ருக்திராக்ஷ பஞ்சாக்ஷராதி 
சாதனங்கள் முதலியவற்றின் தத்துவங்களை யறிந்து அங்ங 
னம் அப்பியசிப்பதனால் மோக்ஷமுண்டா மென்பதில்யா 
தோரையப்பாடுமின்றாம் . எனவே , இதுமெய்யுரையாகும் . 
சிவபுராணபடனத்தால் , பெறுதற்கரிய மோக்ஷ மே உண்டாகு 
மென்று நிரூபிக்கப்பட்டதனால் இம்மை மறுமைச் சுகங்க 
ரூமுண்டாகுமென்று கூறவும் வேண்டுமோ ? சிவம் , 

இங்கனம் , விதேயன் , 
ஈ . சுப்பிரமணிய அய்யர் 


4 


சிறப்புப்பாயிரம் . 


சென்னை , ஹிந்து தியலாஜிகல் ஹைஸ்கூல் , தலைமைத் 
தமிழ்ப் பண்டி தரும் , அதவைத , தார்க்கிக 

சிரோமணியுமாகிய , ஆசிரியர் , 
சோ . வடிவேலு செட்டியாரவர்கள் 

இயற்றிய 
நிலமண்டில வாசிரியப்பா 
ஆரண நான்கிற கப்பா லாகிய 
பூரண 

ண னாகிய புண்ணியன் புராதனன் 
மாதொரு பாகனா மன்னிய பெருமான் 
ஏதமி லடியார்க் கின்னருள் செய்ய 
வமர்ந்துள தலங்க ளளவற் றனவா 
மவற்றுள் , 
மலர்ந்த வளப்பம் மன்னிய தொண்டை 
மண்டலந் தன்னில் வயங்குவ தாகி 
பண்டை நூற் புலவர் பன்னுவ தாகியு 
முள்ள கடம்பர் கோயிலு மொன்றாம் 
தெள்ளமு தத்த திருமா காலுக் 
கடுதத கேத்திர மாகி யொளிர்வதாம் 
செம்மையர் போற்றுஞ் சேயா றெனுநதி 
உயமைப் பயன் தர வுத்ரவா கினியா 
து கிம் பான்மை யொளிர விருப்பதாம் 
கற்றார் போற்றுக் காஞ்சிப் புராணமு 
நற்றா னம்மென நன்றா யுரைப்பதா 


finan 


மின்ன தன்மை யேய்ந்தே வருக்கும் 
நன்மை பயக்க கண்ணுக் கடம்பர் 
கோயிற் சிறப்பைக் குவலய மறிந்து 
வாயில்பெற் றுய்ய மாண்பெலா நிறைந்த 
திருவா வதுேறை சிறக்கச் சிவனடி 
கருவா ராவகை கண்ணும் புண்ணிய 
ஈசான தேசிக ரென்னும் புலவர் 
வாசாம கோசர மாதே வன்னருள் 
விளங்கும் வகையெலாம் விகசித மாகக் 
களங்க மறவே காட்டியோர் புராணந் 
தொன்முறை வழாது சுவைபல விளங்க 
நன்னூற் றுறையறி நாவவர் புகழப் 
பத்தர்க ளேத்தப் பாரதி மதிக்கச் 
சொற்றன ரதற்குச் சுப்பிரமணிய 
நற்றவ ஞானி சன்காராய்ந்து 
வேண்டு மளவா விளங்கக் குறிப்புரை 
தாண்டவ மாடுஞ் சண்முக னருளால் 
வரைந்தனன் மாண்பெலா மன்னுமா றாக 
வக்குறிப் புரையுட னப்புரா ணத்தினைச் 
செப்பு சீர் வாய்ந்து சிறக்கும் பொதியர் 
பாளையம் மன்னிய பாவலன் சைவன் 
கோளை யறுத்த குணவரன் சமாச 
சன்மார்க்க சங்கச் சார்பில் வாழ்பவன் 
நன்மார்க்க மாசிலா நாவலன் சோதித் 
தச்சி லேற்றின னாறு முகவனை 
வைத்து மனத்தில் மாண்பாப் போற்றும் 
ஆறுமுக னெனு மன்பன் காஞ்சியிற் 
சிறுறத் தாசீல் செய்துப கார 


சம் 


ஊதியம் பெற்றொளி ருத்தம னரும்பொரு 
ளாதர மனத்துட களித்தன னதற்கே . 


நவசக்தி பத்திரிகாசிரியர் ஸ்ரீமான் , 
திரு . வி . கலியாணசுந்தர முதலியார் அவர்கள் , 

இயற்றிய 

கொச்சகக்கலிப்பா . 
பாலாறு வளஞ்சுரக்கும் பழந்தொண்டைத் திருநாட்டில் 
நூலாறு வழியொழுகும் நுதல்விழியான் அடியவர்கள் 
மாலாறு கழிவிக்கும் மாகாலுக் கணித்தாக 
வேலாறு பரந்தோடி விழைகடம்ப நகாமதே . 
அந்நகரின் வரலாறும் அருளாளர் சிவத்தொண்டும் 
செந்நெறியே முதலாய சிறப்பெல்லாம் உளமுகந்து 
மன்னுலகஞ் செழித்தோங்க மழையாகத் தமிழ்க்கவிதை 
எந்நலனும் உறப்பொழிந்தான் ஈசான தேசிகனே . 
நலமணக்குத் தமிழ்மழைநீர் கவமுறையும் உயிர்களெமை 
புலமணக்க முறைப்படுத்திப் பொறித்தளித்தான் பரைகளைந்து 
நிலமணக்க உழும்வழியான் நிறைமாசி லாமணியும் 
வலமணச்சுப் பிரமணிய மறையாளன் குறிப்புடனே . 


சைவசித்தாந்த மகா சமாஜப்போஷகரி லொருவராகிய 
பண்டிதரத்னம் - குகஸ்ரீ , புழலை - திருநாவுக்காக முதலியாரவர்கள் 
( மிராசுதார் - செம்பியம் , பிரம்பூர் . ) 

இயற்றிய 

ஆறுசீர் விருத்தம் . 
திங்களணி மணிமாட நெருங்குதிரு வீதிதோறும் 

திகழ்மெய்ஞ் ஞானம் 
பொகுதவத் தினர்காளும் பொருத்தி மகிழ் வெய்தநிதம் 

போற்றுஞ் சைவ 


மங்கலவாழ்த் தொலிபாவ விரிபுனல்பாய் நாற்பாலி 

வயப்பெருக்கால் 
துங்கமிகு மணிவயல்சூழ் வளனுலவும் பேர் பெரிய 
தொண்டை நாட்டில் . 

( க ) 
மணமவிர்பூஞ் சோலைதொறு மயிலகவும் குயினவிலு 

மகிழ்மீக் கூற 
குணமமர்மெய் யன்பர்பணிக் கிரக்கியருள் வியன்குமா 

சோட்டமேய 
நிணமமர்வேற் குமரனை ததர் தாண்டவுமை நீளகருணை 

சோகக மிக்க 
வணமமர்நற் காஞ்சிநகர்க் கணித்தாகுங் கடம்பநகர் 
மகிமைதன்னை . 

( உ) 
பரங்கருணைத தடங்கடலாய் வளர் திருக்கை லாயபரம 

பரையின் மேலாம் 
வரங்குலவு முயர்திருவா வதுேறையா தீனவிதது 

வானென் றோதும் 
உரகுலவுங் கலையனைத்து மொருங்குணர்ந்த அருமைதவ 

முயர்வா னீடு 
திரங்குலவும ாசான தேசிகாற் சுவாமியெனுஞ 
செமம் லன்று . 

( ங ) 
கற்கண்டு பால்பழத்தேன் சருக்கரைமுக் கனியணைய 

கவின்சேர் வாச 
சொற்கொண்டு பன்னயமு நனிசிறக்க மிகவழகாய்த 

துலங்கு மார்வம் 
முற்கொண்டு நன்கியற்றித் தாததல புராணமதை 

முதியோ ரேத்தும் 
விற்கொண்ட வேளாளர் குலதிலகமெனுமாப்த 

மேன்மை பாளன் . 


ச 


தமர நூ புரங்கலிக்க வருமுருகன் றிருவடிக்கீழ்ச் 

சரண்பு குந்த 
அமரர்தொழுஞ் செய்யாறு கரையிலமர் புதுப்பாளை 

யததி லோங்கும் 
சமரசசன மார்க்கமுயர் சங்கக்கா ரியதரிசி 

தன்னே ரில்லா 
விமலனடிக் காட்படுநன் மாசிலா மணிப் பெயர் கொள் 

விபுத னாமால் . 
பன்னுபிழை பனைத்துமற வேதிருத்தி யச்சியற்றிப் 

பரிவிற் றந்தான் 
அன்னசங்கத் தலைவனுப ரருட் கவிசுப் பிரமணிய 

வந்த ணாளன் 
என்னவு நூல் கற்றுணர்ந்த பெருமுயற்சி யின்பயனா 

பிறும் தெய்த 
நன்னலஞ்சேர் மெய்யுரையுங் குறிப்பதுவும்பொருத்தமுற 

( கூ ) 
அனனதொரு வுயரிய நூல் வெளிவருகற் காணபிர 

யாசை யாதே ! 
இன்னபடித தென்னவுரைத் திடவரிய விக்காலத் 

தியம்பற் கொண்ணா 
அன்னிலையின் குறிப்பறிந்து மகிழ்வினொடு பொருளுதவி 

படைவி னீந்தான் 
மன்னுபுகழ் துரைத்தனத்து மற்றவர் தஞ் சமுகத்து 

மதிமிக் கார்ந்த . 
சத்தியத்திற் பிறழாத தாசில்தா ரிவரெனவே 

சாற்றுந் தனமை 
உத்தமச்சற் குணங்களம் ருயர்கல்வியறிவடக்க 

மொழுக்க மிக்க 


நலகி னானால . 


சித்தமமர் தவஞானம் புகழ்தானர் தருமமுதல் 

சிறந்து நிற்கும் 
சுத்தசிவ பத்திநிறை யாறுமுகச் செல்வனெனுந் 

தோன்ற லாமால் . 


( அ ) 


சென்னை , ரெஜிஸ்ட்சேஷன் டிபார்ட்மெண்ட் 
ஜாயிண்ட ஸ்டாக் கம்பெனி , அஸிஸ்டெண்ட் ரிஜிஸ்ட்ரார் 
ஸ்ரீமான் , வ . சு . செங்கல்வராயப் பிள்ளை , M.A. , அவர்கள் 

இயற்றிய நிலமண்டிலவாசிரியப்பா . 


4 


பொருளுஞ் சித்தியும் போகமும் நிறம்ப 
உண்டென விளங்கும் தொண்டை நன்னாட்டின் 
திலக மிது வென இலகுறு மாட்சித் 
தவ நகர் முதலாத் தசநா மந்திகழ் 
கடம்பர் கோயில் இடங்கொ ளிறைவன் 
புராணம் பாடினர் புண்ணிய முதல்வர் 
ஆசா னவை யொழி பாசான தேசிகர் ; 
அவருரை தமிழி னருமை யுணர்ந்த 
ஆசிலா மனத்து மாசிலா மணியவர் 
அப்பு ராணத்தை எப்படி யாயி 
அச்சினி லேற்றி யிச்சக மதனுக் 
கீதல் நன்றெனக் காதல் கொண் டவராய்ச் 
செம்மை நெறியிற் செல்பொருள் செலவிடு 
மாசில் வழிச் செலுத் தாசில் தாரர் 
ஆறு முகப் பெயர் முதலியா ரவர்கள் 
பொருளத துதவி புரிந்திட , எலை 
ஆய்த்துக் குறிப்புரை யாதிய எழுதியும் 
புராண நூலின் புதுமை விளங்கும் 


சச 


ஒப்பனை செய்த உயரிய அறிவினர் 
சுப்பிர மணிய விப்பி சிகாமணி 
அவர் துணைக் கொண்டும் , அவிர்சடையண்ணல் 
பூசனை யதனைப் பொருந்தி நாடொறுக் 
தவாதுசெய் சீலச் சிவாசாரியராம் 
குமார சுவாமி குருக்களவர்தம் 
அருட்டுனை கொண்டும் , அச்சிட் லெகுக் 
களித்தனர் அடியவர் களித்தின் புறவே . 


கு 


சிவமயம் 
திருச்சிற்றம்பலம் . 


திருக்கடம்பநாத புராணம் . 


காப்பு . 
சித்தி விநாயகர் துதி 

விருத்தம் . 
பொருளுஞ் சித்தியும் போகமும் யோகமுந் 
தெருளுஞ் சித்தித் திடமலத் தெவ்வினான் 
மருளுஞ் சித்திய மானனென் பார்க்கெலா 

மருளுஞ் சித்திநல் லானையைப் போற்றுவாம் . 
( இதன்பொருள் ) இயலவிற் சிற்சொரூபராய்க கற்பிதப்பகையாகிய 

ஆணவமாதி மும்மலத்தினால் மயங்குந்தன்மையராகிய ஜீவர் 
களுக்கு அருள்புரியத ( திருக்கடம்பர் கோயிலின் கண் எழுக் 
தருளியிருக்கும் .) சித்தி விநாயகக்கடவுளைப் பொருளும் , அணி 
மாதி சித்திகளும் , மறுமைப் ) போகமும் , தியானாதி யோகமும் , 
( தத்துல ) ஞானமும் பெறவேண்டித் ( திரிகரணத் தூய்மையுடன் ) 
சதிசெய்வாம் . ( என்றவாறு ). 


( 
1 
) 


பாயிரம் 


மங்கள வாழ்த்து . 
ஆனினம் வாழ்க வேத மந்தண ரரசு வாழ்க 
வானின்மும் மாரி பெய்க வளர்கநற் றருமஞ் செல்வக் 
தேனிறைக் கடம்புர் தேவி யாவுடைத் திருவும் வாழ்க 

ஞானகா யகன்க டம்ப னாதனும் வாழ்க மாதோ . ( 2 ) 
( இ - ள் . ) காமதேனுவாதி பசுக்குழால்களும் , வேதங்களும் , அவற்றை 

யோதும் அந்தணர்களும் , வேந்தரும் வாழ்ந்திடுக ; மாதமும் மாரி 
பெய்திகே ; முப்பத்திரண்டறங்களும் , செல்வமும் , தழைத்தோங் 
குக ; தேன் சொரியும் கடப்பந்தருவும் யாவர்க்கு மிறைவியாகிய 
ஆவுடைநாயகியும் ஞானத்தலைவனாகிய திருக்கடம்ப காதனும் 
நீடூழி வாழ்ந்திடுக . ( எ - று ) . 

நூற்பயன் . 
உம்பர்புகழ் திருக்கடம்ப நாத னெங்கோ 

னுண்மையருட் சரி தமிதை யுவந்து கேட்போ 
சிம்பரிடை யிருநிதியுஞ் சுகமு மேவி 

யினியதிரு மகப்பெறுவர் பிணிவர் தெய்தார் 
வெம்பகைகண் முதலான துயா நீங்கி 

மேதினியில் வாழ்ந்துமிக விண்பா லெய்தித் 
தம்பெருமா னாகியசங் கான்றா ணீழற் 
சச்சிதா 
சந்தபர முத்தி சார்வார் . 

( 3 ) 
( இ - ள் . ) தேவரால் புகழப்படும் பெருமை வாய்ந்த திருக்கடம்ப 

வனத்துறையும் எமதிறைவன் மெய்ச்சரிதமாகிய விப்புராணத் 
தைத் திரிகாணத் தூய்மையுடன் விரும்பிச் சிரவணம் செய்பவர்கள் 
இவ்வுலகத்திலேயே சங்கம் , பதுமமாகிய விருதிகளும் , தேகா 
ரோக்கியமும் சற்புத்திரப்பேறும் பெற்றுப்பிணியாலும் பகைவர் 
களாலும்வருந்தாதுவெகுகாலம் வாழ்ந்திருந்து மறுமையில் சுவர்க்க 
போகத்தினைப் பெற்றுப்பின் பாவத்தின் திருவடி நிழலில் 
ரண்டறக் கலத்தலாகிய சாயுச்சிய முத்தியையும் அடைவார். 
கன் , ( எ - 2 ) . 


முதலாம் அத்தியாயம் . 

கடவுள் வாழ்த்து . 
திருக்கடம்ப நாதர் துதி . 

விருத்தம் . 
சீர்கொண்ட விருசரணும் வரதமழு மானபயந் 

திருக்கை நான்குங் 
கார்கொண்ட மணிமிடறுஞ் சின்மயமா மலர்முகமுங் 

கருணை நோக்கு 
நீர்கொண்ட சடைமுடியு மாவுடைத்தா யொருபாலு 
நிறைபூங் கொன்றைத் 

[ ளைச் 
தார்கொண்ட வுருக்கொண்ட கடம்பவனத் தனிப்பொரு 
சார்ந்து வாழ்வாம் . 

( 1 ) 
இ - ள் . ) மேன்மை தங்கிய உபய பதாம்புயமும் , மான் , மழு , வரத , 

அபயங்கள் தங்கிய நான்கு திருக்காங்களும் , அழகிய நீலகண்ட 
மும் , ஞானமயமாகிய தாமரை மலர்போன்ற திருமுகமும் , அருட் 
பார்வையும் , கங்கையைத் தரித்த சடைமுடியும் , கொன்றைப் 
பூமாலையும் பெற்று வாமபாகத்தில் ஆவுடை நாயகியார் குழத் 
திருக்கடம்ப வனத்தில் இனிது வீற்றிருக்கும் ஒப்பற்ற வஸ்து 
வாகிய ஸ்ரீ கடம்பநாதரின் அடிமலரைத்துதித்து வாழ்வோம் . ( ) 

ஆவுடை நாயகியார் துதி . 
பூங்கமல மலர்ப்பதமும் புனைமணிமே கலையுடையும் 

பொருவி னான்கு 
தேங்கமல மலர்க்கரமுஞ் சிற்றிடையும் திருசயனச் 

சிறப்புஞ் செம்பொற் 
கோங்குமலர் முகையனைய கனதனமுங் குளிர்ந்தமதி 

முகமும் கொண்டேன் 
பாங்கமலன் நன்னொடுவா மாவுடைா யகியிருதாள் 
பற்றி வாழ்வாம் . 

( 2 ) 


திருக்கடம்பநாத புராணம் . 


( இ - ள் ) . அழகிய பங்கஜ பாதமும் , கவாத்தின கதமேகலா பாணஞ் 

சார்ந்த பட்டாடையும் , ஒப்பற்றொளிரும் கான்கு மலர்க்காங்களும் 
நுண்ணிடையும் , அருள் நிறைந்த அழகு வாயந்த திருநயனங் 
களும் , பொன்நிறம் வாய்ந்த கோங்கரும்பை யொத்த பருத்த 
தனமும் குளிர்ந்த சந்திர பிம்பத்தை நிகர்த்த திருமுகமும் அமை 
யப்பெற்று என் இருதய கமலத்தில் திருக்கடம்ப ராதருடன்கூடி 
விளக்கும் ஆவுடைநாயகியின் திருவடிகளைத் தியானித்து வாழ் 
வாம் . ( எ - று ) 

சபாநாயகர் துதி . 


( வேறு .) 


உறுதி யாகிய சூக்குமந் தூலமென் றுரைக்குங் 
குறைவின் மூலமந் திரத்தையே திருவுருக் கொண்டு 
மறுவி லாமணி மன்றுணின் றிருவர் வாழ்த் தெடுப்பப் 

பிறவி நோய்கெட நடம்புரி பிரானடி பணிவாம் . / ( 3 ) 
( இ - ள் . ) ( ஸப்தகோடி மஹா மந்திரங்களுள்ளுஞ் சிறந்து விளங்கி 

மாந்தர்க்கு ) உறுதியைத்தரும் ஸ்தூல சூக்கும பஞ்சாக்ஷர மந்தி 
ரத்தையே தன் வடிவாய்ப்பெற்றுக் குற்றமற்ற இரத்தின சபை 
யில் எழுந்தருளி , பதஞ்சலி , வியாக்கிர பாதர்களால் துதிக்கப் 
பெற்று ( தரிசித்தவர்களின் ) பிறவிநோய் நீங்கும்படி ஆகந்த 
தாண்டவஞ் செய்தருளும் சபா நாயகரின் பதாம்புயங்களைத் 
துதிப்பாம் . ( எ - று ) . 

சிவகாமியம்மையார் துதி . 
வளைத்த தெண்டிரை யுடுத்தபா ரிடத்தருண் மகற்கா 
வளித்த தாய்முனம் புரிதொழின் மீட்டுமாற் றுதல்போற் 
றளித்த வாருயிர் பொருட்டரு ணடந்தனிக் காணத் 
திளைத்தெக் காலமுங் கண்டரு டேவிதா டொழுவாம் . ( 4 ) 


கடவுள் வாழ்த்து . 


5 


( இ - ள் . ) கடல் சூழ்ந்த வுலகின் சண் ஈன்ற சேய்க்குத் தாயான 

வள அது செய்யவேண்டிய செய்கைாளைத் தானே செய்து 
காட்டுவது போன்று , தானும் , முன் சபேசருடைய திருாடத் 
தினைத் தரிசித்திருந்தும் , ஜீவகோடிகளும் அங்கனமே தரிசித் 
துய்வான வேண்டிச் சதாகாலமும் நடனசபேசரின் ஆகந்த தாண் 
டவத்தினைத் தரிசனஞ்செய்து கொண்டிருக்கும் சிவகாமியம்மை 
யாரின் திருவடித் தாமரைகளை வணங்குவாம் . ( எ - று ). 

விக்கினேச்சுரர் துதி . 
உந்து கார்கன்னத் துகுசல மிருபுறத் துறலா 
லிந்தி ரைக்கிறை யுமைவல மிடம்பெற விருந்த 
தந்தை போல்வளர் தந்திதாட் டாமரைத் தமியேன் 

சிந்தை கண்சிர மீதினுஞ் சிறந்து சேர்ந் தனவே . ( 5 ) 
ஆ - ள் . ) தனது மத்தகத்திலிருந்து கன்னங்களின் வழியே பெருகுங் 

மறுத்தமத ஜலமானது (சிவந்த தன் திருமேனியின் ) இருபுரத்தி 
லும் ஒழுகுவதால் , திருமகள் கணவனாகிய மகாவிஷ்ணுவைத் 
தன் வலப்பாகமும் , உமாதேவியை யிடப்பாகமும் , பெறும்படி 
யருளியதால் ( சிவந்த தன் திருமேனியின் ) இருபுரமுங் கறுத்தி 
ருந்த தன் தாதை , பரமசிவத்தினைப் போன்று விளங்கும் யானை 
முகக் கடவுளின் அழகிய மலரடிகள் , அடியேனுடைய மனம் , 
கண் , சென்னியாகிய இவற்றின் மீது எப்பொழுதும் சார்ந்தி 
ருக்கும் . ( எ - று ) . 
குமாரக் கடவுளின் துதி . 

(வேறு ) 
பொரு பெருஞ் சூரடும் போத கன்றவோ 
ரிருவரை யிடர்தவாள் வலங்கை யேந்தலால் 
குருபர னிருவினை குமைத்தல் காட்டிய 
முருகனைக் குமாகா முன்னு வாமரோ 

( 6 ) 


6 


திருக்கடம்பநாத புராணம் . 


A 


ள் . } சற்குருவானவர் (சீடர்களுடைய ) மல்வினை தீவினைகளைச் 
கடிய ஞான வாளேந்தி விளங்குதல்போல் , முன் , சூரபதுமனை 
வதைத்தபோது அவன் சேனையினின்றுக் தப்பியோடிய மலையன் , 
மாகரன் என்னும் கொடிய வசார் இருவரைச் செற்ற வாளாயுத 
தினை வலக்கரத்திலே யேந்தி விளங்குங் குமாரக் கடவுளை 
நினைப்பாம் . ( எ - று ) 


இதுவுமது . 

(வேறு ) 
பன்னிரு விழியு மார்பும் பாணியும் பிறைக்கு நேராம் 
பன்னிரு கரைப்பண் டுண்ட படைகளும் பதமுங் காணப் 
பன்னிரு மலனே யாறு பங்கய முகனே விண்மேற் 
பன்னிரு பருக்கும் மேலாம் பதந்தருங் குகனே போற்றி . ( 7 ) 
( இ - ள் . ) வேதாகமங்களைத் திருவாய் மலர்ந்தருளிய துயவனே ! 

செந்தாமரை மலர் போன்ற ஆறுதிருமுகங்களை யுடையவனே ! 
விசும்பில் வாழும் பல வேந்தர்களுக்கும் ( தேவர்களுக்கும் ) பெறற் 
கரிய பதவியை யருளுங் குகனே ! ( அடியேன் உம்முடைய ) 
பன்னிரண்டு கண்களும் , ( கடப்பந் தாரணிந்த அழகிய ) மார்பும் , 
பன்னிரு கரங்களும் , மூன்றாம்பிறைச் சந்திரனைப் யொத்த பற் 
களையுடைய அசுரர்களின் உயிர்களை யுண்ட வெற்றி வேல் 
முதலிய ஆயுதங்களும் . ( கருப்பிணி யொழிக்கும் ) இரண்டு திரு 
வடிகளும் கண்ணாரக் கண்டுய்யும் வண்ணம் வணங்கினேன் . 

( ) 
வீரபத்திரர் துதி . 

(வேறு ) 
கோரபத் திரனே ருண்கட் கொற்றவை கணவ மேனாட் 
சாரபத் திரமெய்ச் சார்ந்தாய் கடம்பமா நகரிற் றங்குக் 
திரபத் திரண்டு கோடி பிழையினைச் செயினும் தீர்த்தாள் 
விரபத் திரனே தக்கன் வேள்வியட் டவரின போற்றி . ( ). 


கடவுள் வாழ்த்து . 


7 


(( இ - ள் ) வளைந்த அம்பையொத்த மைதீட்டிய கண்களையுடைய பத் 

திர காளிக்குத் தலைவனே ! ( முன் காசிங்கத்தின் இறுமாப்பை 
யடக்க ) சரபாவதார மெடுத்தவனே ! தக்கன் வேள்வியைத் தளத் 
தவனே ! அடியார்கள் அந்த பிழை செயினும் பொறுத்தாண் 
டருளும் தீரனே ! திருக்கடம்பர் கோயிலின்கண் வீற்றிருக்கும் 
வீரபத்திரக் கடவுளே ! நும்முடைய திருவடிகளை வணங்கி 
னேன் . ( எ - று ) 

கால வயிரவர் துதி . 

( வேறு ) 
கயிரவ நாண்மலர்க் கவின்க ணார்மயல் 
செயிரவ நாடொறு மியற்றி யேதிரி 
யுயிரவ னானென வொறாது காத்தருள் 
வயிரவ நாதனை வணங்கி வாழ்த்துவாம் . 

( 9 ) 
ள் ) 

" அன்றலர்ந்த நீலோற்பலம் போலுமழகிய கண்ணை 
யுடைய மாதாகளின் மயக்கிலே சிக்கி அவத்தொழில் புரிந்தவன் 
இவ 3 " னென்று அடியேனைச் ( சூலத்தினாற் குத்தி ) வருத்தாமல் 
இரட்சித்தருளுங் காலவயிரவக கடவுளை வணங்கித்துதிப்பாம் . ( ) 

நந்திகேஸ்வார் துதி . 

(வேறு ) 
சாத்திரம் படைத்த ஞான தற்பர னுரைத்த வேத 
சூத்திரம் படைத்த வேள்வித் தோன்றலை பயனை மாலைக் 
காத்திரம் படைத்த மோலிக் கதிர்மணிப் பிதிரத் தாக்கும் 
வேத்திரம் படைத்த செங்கை விமலனை மேவி வாழ்வாம் . () 
( இ - ள் . ) ஸகல சாஸ்திரங்களைப் படைத்த பரமசிவனருளிய வேதாகம 

இரகவியங்களை கன்குணர்ந்த மகவான் ( இந்திரன் ) பிரமன் , 
விஷ்ணு முதலிய தேவர்கள் (திருக்கைலாயத்தில் பரமசிவனைர் 
தரிசிக்க வருக்கால் ஒழுங்காய் நிற்கும்படி ) அவர்களின் சிரத்தி 
வணிந்திருக்கும் முடியிலுள்ள இரத்தினங்கள் உதிரும்படி தாக் 


( இ 


துதிப் 


8 

திருக்கடம்பநாத புராணம் ,. 
கும் பொற்பிரம்பினையேந்திய சிவந்த கரத்தினையுடைய தூயனா 
கிய ( நந்திகேஸ்வாரின் ) பதாம்புயங்களைப் பணிந்து 
பாம் . ( எ - 2. ) 
திருஞான சம்பந்தர் துதி . 

( வேறு . ) 
பொன்பூத்த கிண்கிணிச்செஞ் சீரடியும் யோகவுடைப் 

பொலிவும் வேத 
மின்பூத்த முந்நூலும் வெண்ணீறுந் திகழ்மார்பும் 

விரிபொற்றாள 
முன் பூத்த திருக்கரமு மிணைவிழியுங் குறுநகையு 

முதல்வன் பான்மெய் 
யன் பூற்றுங் கனிவாயும் பெற்றமழ விளங்களிற்றை 
யண்மி வாழ்வாம் . 

(11 ) 
இ - ள் . ) பொற்சதங்கை யணிந்த சிவந்த திருவடியும் , அழகிய யோக 

வேஷ்டியும் , வேத வொளிபூத்த எக்ஞோபவீதமும் வெள்ளிய 
விபூதியும் பிரகாசிக்குந்திரு மார்பும் , பொற்றாளமேந்திய திருக்காம் 
களும் , அருள் நோக்கஞ் செய்யும் இரண்டு விழிகளும் , இளநகை 
யார்ந்த திருமுகமும் , பாயசிவன்பா லுள்ள மெய்யன்பினாற் றேவா 
ரந்தேன் பொழியுங் கொவ்வைக் கனி போன்ற சிவந்த வாயும் 
பெற்ற யானைக்கன்றை யொத்த திருஞான சம்பந்தமூர்த்தி 
சுவாமிகளை யடைந்து வாழ்வாம் . (எ - று . ) 

திருநாவுக்கரசு துதி . 
ஞானந்தங் கருணீருண் டமண்பாழி பிடித்துவினை 

கறுத்தெஞ் ஞான்று 
மீனந்தங் குலகாசைக் கடுங் கோடை பிரிந்தோட 

வெம்மான் சைவத் 
தானந்தல்கருட்செல்வந்தழைத்தோங்கத்தாண்டகச்சீர்ப் 

பதிக மென்னு 
மானந்தம் பொழிமுகிலை பகமலாத் தொழுதுவினை 
பகன்று வாழ்வாம் . 

( 12 ) 


h 


கடவுள் வாழ்த்து . 


9 


( இ - ள் . ) சிவஞானங்கலந்த அருளாகிய நீரைப் பானஞ்செய்து , 

தீவினைகளைக் காய்வது போல் கறுத்து , சமணர்களின் கோயிலை 
பிடிப்பதுபோல் இடித்து , எப்பொழுதும் இழிவைத்தரும் உலக 
ஆசை யெனுங்கொடிய வெப்பத்தணிந்து சைவமதமாகிய வயலின் 
கண் அருட் செல்வமாகிய பயிர்கள் தழைத்தோங்கத் தாண்டகம் 
பதிக மென்னுஞ் சிவாகந்த மழைபெய்யும் திருநாவுக்கரசாகிய 
மேகத்தின் திருவடிகளைத் தொழுதுவினை நீங்கி வாழ்வாம் . ( எ - று ) 
சுந்தர மூர்த்தி சுவாமிகள் துதி . 

( வேறு ) 
பழுதறத் துறந்து ளோர்க்கே பரமருள் பரனைப் பாவாற் 
றொழுதொரு பரவை தன்பாற் றாதிடைச் செலுத்தித் 
மழவினை முதலை வாயின் வரவழைத் தந்த ணாள ( தூயோன் 
னழுகை தீர்த் தருளு 

மெங்கோ னடிய 

னடியவர்க் கடிமை செய்வாம் . 
ள் . ) பற்றற்ற துறவினை யுடையவர்க்கே முத்தியருளும் முழு 
முதலைத் திருப்பதிகத்தாற் றுதித்துத் தானிச்சித்த பரவை நாச்சி 
யாரிடத்தில் தூதனனுப்பியவரும் , ஒரந்தணன்றன் ஆகுலத்திற் 
காற்றாது நெடுநாண்முன் முதலையால் விழுங்கப் பெற்ற வத் 
தூயோன் மகவை யுயிர்த்தெழச் செய்தவரும் , எமதிறை வருமாகிய 
சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருவடிக்கடிமை பூண்டொழுகும் 
அடியவர்க்கடிமை செய்வாம் . 

மாணிக்க வாசகர் துதி . 

( வேறு ) 
திருவாத வூரனைமெய்ப் பெருந்துறை சேர் சிவஞானக் 

கடலிற் றோன்றி 
யொருவாவென் னிருணீக்கிப் பதிப்பொருளைக் காட்டி யுறு 

புததன் றீய 
தருவாயம் புயமூட மூகைவா யாம்பறழைத் 

தலா ஞானப் 
பெருவான நிறைமதியைத் தொழப் பெற்றேன் சிவயோகக் 
தரப்பெற் றேனே . 

( 14 ) 


10 


திருக்கடம்பநாத புராணம் . 


( இ - ள் . ) திருப்பெருந்துறையில் தங்கிய ஆகந்தவடிவ சிவஞானக் 

கடலிலே தோன்றி நீங்காதவென் அஞ்ஞான விருளைப் போக்கிச் 
சிவமாகிய பதிப்பொருளைத் தெரிவித்துக் குதர்க்கஞ் செய் 
யும் புத்தர்களிட வாயாகிய தாமரையை குவியச் செய்து 
ஊமைப் பெண்ணின் வாயாகிய செவ்வல்லிப் புஷ்பத்தை மலரச் 
செய்து பெருமை தங்கிய சிதாகாயத்திலே விளங்கும் பூர்ண 
சந்திரனாகிய மாணிக்கவாசக ஸ்வாமிகளை யடியேன் வணங்கிய 
பாக்கியத்தால் வொகர்தப் பெருவாழ்வினை யடைந்தேன் ( எ - று ) 

அறுபத்து மூவர் துதி . 
இறவாத பேரின்ப முறுவார்க இணைஞாலத் திருவாறாக 
வரவாண னருளசர சரலிங்க வுருவன்றி யறியாராகி 
முறையாகப் பாலாட்டிக் கனியூட்டி வினை வீட்டி முத்திவீடே 
பெறுவார்களுடனாக வறுபத்து மூவரையும் பேணிவாழ்வாம் . 
( இ - ள் . ) அழிவற்ற பேரின்பமடைய முயல்பவரின் பொருட்டு இவ் 

வுலகில் தரும சொரூபனாகிய பரமசிவன் சாதனங்களாயருளிய 
அசா , சரலிங்க வழிபாடன்றி மற்றொரு சாதனம் அறியாதவராய்க் 
கூறியவற்றில் முறையே ( அசாலிங்கத்திற்கு ) ஆவின் பாலாட்டி 
வினையையொழித்த சண்டேச்சுர நாயனாரும் (சாலிங்கமாகிய சிவ 
னடியாருக்கு ) மாங்கனியளித்து முத்திவீடெய்திய காரைக்கா 
லம்மையாரும் உள்ளடங்கிய அறுபான் மூன்று நாயன்மார்களின் 
திருவடிகளைத் துதிப்பாம் . ( எ - று . ) 
சிவநேசத் திருக்கூட்டத்துதி . 

(வேறு ) 
மறந்தேனும் பொறிவழிதன் மனம்புகுத லறியாத 

வாழ்க்கை யோராய் 
அறஞ்சேருந் திருறோஞ் சாதனமும் பொருளாக் கொண் 

டாசு தீர்ந்தே 


கடவுள் வாழ்த்து . 


11 


சிறந்தோங்கு மஞ்செழுத்து நெஞ்சழுத்திச் சிவாகர்தச் 

செல்வ ரேயாய் 
நிறைந்தோங்கு திருத்தொண்டர் திருக்கூட்டம் நீடூழி 
நிலவ மாதோ . 

( 16 ) 


( இ - ள் . ) மறந்தும் ஐம்பொறிகளின் வழியே மனஞ்செல்லாத வாழ்க் 

கையுடையவராய் , மேலான புண்ணிய பலனைத்தரும் விபூதி 
உருத்திராக்ஷம் முதலிய சாதனங்களையுயே உறுதிப்பொருள்க 
ளாய்க் கொண்டவராய் , குற்றாற்றொளிரும் பஞ்சாக்கர மந்திரத் 
தைப் பரவாக்கால ஜபித்து அதன் பயனாகிய சிவாநந்தப் பெரு 
வாழ்வினை யடைந்தவராய்ப் பேதபாவ மற்ற விளங்கும் சிவனடி 
யார் திருக்கூட்டம் பலவு ! உலகில் நீடுழி வாழ்க ( 61 - று . ) 
நமச்சிவாய குருமூர்த்தி துதி . 

( வேறு ) 


புடவிமிசை ய றசமயப் புறவிருளு மெனைத்தொடருள் 

ளிருளு நீங்க 
மிடியகல நாற்பதமு மத்துவிகப் பேரின்பும் 

விளங்கித் தோன்றத் 
திடமுறுான் மெய்கண்ட சந்ததியுஞ் சிவஞானத் 

திருவுமோங்கத் 
தடமலர்ப்பூம் பொழிற்றுறைசை வருமச்சி வாயகுரு 
சரணம் போற்றி . 

( 17 ) 


( இ - ள் . ) இவ்வுலகின் கண் நிலவும் ஆறு சமயமாகிய வெளியிருளும் 

என்னைபாத்த பாசமாகிய உள்ளிருளும் நீங்கவும் அல்ஞானமாகிய 
வறுமை நோய் ஒழியவும் சாலோகாதி கான்கு பதவிகளும் , பிற 
வற்று நிற்கும் அத்துவிதப்பேரின்ப முந்தியும் , ( ஜீவகோடிகள் 


12 


திருக்கடம்பநாத புராணம் . 


அடைத்துய்யவும் ) அழியாத தன்மையை யுடைய மெய்கண்ட 
சுவாமிகளின் சந்ததியும் சிவஞானச் செல்வமும் ஒங்கி வளரவும் 
இவ்வுலகில் , விரிந்த மலர்ப்பூஞ்சோலைகள் சூழ்ந்த திருவாவடு 
துறையெனுந் திருத்தலத்தில் எழுந்தருளி யடியேனுக்கருளிய 
நமச்சிவாய குரு சுவாமிகளின் நளின மலர்ப் பாதங்களைத் துதி 
செய்வாம் . ( எ - 2 ) . 


(உபதேச குரு ) 


சுப்பிரமணிய குரு 

ஸ்வாமி துதி . 

( வேறு ) 
அறிவு முதலா விரைந்து மமையாவிடத்து முடனாகி 
யறிவு முதலா யவையருளியவற்றாலியற்றுஞ் சிலகரும 
மறிவு முதலா வீரைந்துக் காக்கி யடித்தா மரைசேர்த்தென் 
னறிவு தருசுப்பிமணிய குருமாமணிக ளடி போற்றி . ( 18 ) 
( இ - ள் . ) விஷய ஞானத்திற்குக் காரணமாகிய சுரோததிராதி ஐந்து 

ஞானேந்திரியங்களும் தொழிற்குக் காரணமாகிய வாக்காதி ஐந்து 
கர்மேந்திரியங்களும் என் வயமாகாமல் அவற்றின் வயமா 
னிருந்த காலத்தும் என்னுடனிருந்து அத்தசேந்திரியங்களை 
யென்வயப்படுத்தி அவற்றாலியற்றப்படும் பார்த்தலதி ஞானேக் 
திரிய காரியங்களும் நடத்தலாதி கன்மேந்திரிய காரியங்களும் 
அத் தசேந்திரியங்களுக்கே யுரியன ( ஆன்மாவிற்குச் சம்பந்த 
மில்லை ) எனத் தெளிவித்துத் திருவடி தீக்ஷை செய்து என் 
உண்மை வடிவத்தையருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகரின் 
பதமலரை வாழ்த்துவாம் . ( எ - று ). 

குறிப்பு: - சுப்பிரமணிய தேசிகரென்பதற்கு மாசிலாமணித் 
தேரிகரெனப் பழையவுரை யொன்றில் காணப்படுகின்றது . 


. 


கடவுள் வாழ்த்து . 


18 : 


அவையடக்கம் . 


( வேறு . ) 
சீத நீர்முகில் வாய்ப்படு முவரியும் திசைவான் 
மேதி னிக்கமு தாதலின் விழுத்தகு சான்றோர் 
கோதி லாவவை புகுத்தருள் கொழித்திடும் கடம்பி 

னாத னார்க்கினிதாகுவ ஈலமிலென் புன்சொல் . ( 19 ) 
( இ - ள் . ) கடல் நீரை மேகம் உண்டு பொழிந்த மாத்திரத்திலே அதன் 

உவர்ப்பு நீங்கி உலகத்தார் உண்ணுதற்குரிய அமுதமாவது போல 
அடியேன் புன்சொல்லா வியற்றியவித் திருக்கடம்பநாத புராண 
மும் ஆய்ந்த அறிவுடையோர் சபையின் கண்மேவி விளங்குவதால் 
கருணை பொழியும் திருக்கடம்ப நாதருக்கு இனியதேயாகும் . () 


புராண மெய்ம்மை . 


( வேறு ) 
திருக் கடம்பமா நகர்ப்புக ழருளினாற் சிறியேன் 
உரைத்த தவ்வருளுடையவர்க் கினிதுமா சொழியார்க் 
கரத்தி யாவதென் னனைவரும் விரும்பிய வான்பால் 

விரித்த பித்துளார் நாவினிற் கைத்திடு மிகைபோல் . ( 20 ) 
( இ - ள் . ) திருக்கடம்ப மா நகாத்தின் சரித்திரத்தை அற்ப வறிவினை 

யுடையயான் ஸ்ரீ கடம்ப நாதேஸ்வரர் கிருபையால் புராணமாகச் 
செய்தது அவ்விறைவனது அருள் பெற்றவருக்கு விருப்பமாக 
விருக்கும் ; பெறாதார்க்கு இதை யூட்டுவதாலாகும் பயன் என்னை ? 
உலகில் யாவருக்கும் இனிமைதரும் ஆவின்பால் பித்தம் அதிகரித் 
தவர் வாய்க்குக் கசக்குமன்றோ ? 

(எ - று ) . 
அரதி - விருப்பமின்மை. ( எதுகை நோக்கித் தகரமெய் பிரட்டித்தது . 
எனினுமாம் . 


திருக்கடம்பநாத புராணம் . 
புராணஞ் செய்ததற்குக் காரணம் . 

( வேறு ) 
செவ்வாய்ப் பசுங்கட் கருங்கூந்தற் 

றிங்கண் முகத்தார் செறிவீதி 
யெவ்வா னவருந் தொழுதேத்து 

மெழிலார் கடம்ப நகர்ப்பெருமை 
யவ்வான் மதியஞ் சடைக்கணிந்த 

வமல னடியார் தருகவெனு 
மெய்வாய் மொழியா லுரைக்கின்றேன் 
இறவா வீடு தருமெனவே . 

( 21 ) 
இ - ள் . ) சிவந்தவாயும் , பசியநேத்திரமும் கரிய கூந்தலும் , மதிமுக 

மும் உடைய மாதர்கள் நெருங்கி யுலாவும் வீதிகளை யுடைத்தாய்ச் 
சகல தேவர்களாலும் பணிந்து வணங்கப் பெற்ற மேன்மையை 
யுடைய திருக்கடம்ப கோத்தின் பெருமையைச் சிவனடியார் பலர் 
என்னைப் பாடித்தர வேண்டுமென்று கேட்டபடியால் அவர்களின் 
திருவாக்கைச் சிரமேற்கொண்டு அங்ஙனஞ் செய்யின் அது 
அழியா முத்தியைத் தருமென்னும் நிச்சயத்துடன் இயற்றத 
தொடங்கினேன் . ( எ - று ) 
புராண வரலாறும் ஆக்கியோன் பெயரும் . 

( வேறு ) 
காந்தரலெனும்பாற் கடலை நுண் னுணர்வாங் 

கவின்றமந் தரத்தினாற் கடைய 
வேந்துசீர்க் கடம்ப கர்ப்புக முமுத 

மெடுத்தற வோர்செவி வாயான் 


கடவுள் வாழ்த்து . 


15 


மார்தாற் றமிழ்ப்பா வெனும் பொலங் கலத்தின் 

மாண்புற வமைத்தருத் தினனாம் 
றேந்துணர் பொழிற்சூ ழாவடு துறையிற் 
சிறக்குமீ சானதேசிகனே . 

( 22 ) 
( இ - ள் . ) அட்டாதச புராணங்களுள் மிகவும் மேன்மைவாய்ந்த 

ஸ்காந்தபுராண மென்னும் திருப்பாற்கடலை நுண்ணிய அறி 
வாகிய மந்தாகிரியினால் கடைந்து மிக்க சீர்த்திபெற்ற திருக் 
கடம்பமா நகரின் மான்மியமென்னும் அமிர்தத்தைச் செந்தமிழ்ப் 
பாவாகிய பொற்பாத்திரத்திலே பெய்து பெரியோர்களின் செவி 
யாகிய வாயினால் அருந்தச் செய்தவர்,தேன் ததும்பும் மலர்ச்சோலை 
சூழ்ந்த திருவா வடு துறையில் சிறந்து விளங்கிய + சானதேசிக 
ரெனும் மாதவராம் . ( எ - று ), 
ஆக காப்பு உள்பட திருவிருத்தம ( 25 ) 

பரயிரம் முற்றிற்று . 


இரண்டாவது 
புராண வரலாறு உரைத்த அத்தியாயம் . 

திருச்சிற்றம்பலம் . 
ஸ்ரீ கடம்பநாதர் துதி . 

விருத்தம் . 
பாச நீங்கிடப் படைத்தலும் வினைப்பயன் பருகி 
யாசு நீங்கிட வளிப்பதும் பிறந்திறந் தலையு 
மாசு நீங்கிட வழித்து மற்றுயிர்களை வளர்த்து 

ரேச நீங்கிடா தருள்கடம் பிறைவனை நினைவாம் . 
( இ - ள் . ) ஸகல ஜீவர்களையும் தங்கள் பாச பந்தங்களை நீக்கிக் கொள் 

ளப் படைத்தும் , அவர்கள் முன்செய்த இருவனைப் பயனைப் 
புசித்துக் குற்றத்தினின்றும் நீங்கும்படி ரக்ஷித்தும் , அடிக்கடி 
பிறக் நிறத்துழலும் வருத்தம் நீங்கச் சங்கரித்தும் , பின்பும் 
மறைத்து வளர்த்தும் , எல்லா உயிர்களுக்கும் தன்னிடத்தில் கேச 
முண்டாகும்படி அருளியும் மோஷத்தினைத் தருகின்ற திருக் 
கடம்ப நாதனைத் தியானஞ் செய்வாம் . 

( எ - று . ) 
முந்தொர் காலையிற் காஞ்சியின் * முண்டக முதல்வன் 
வந்து கோற்புழிச் சவுனக ராதியோர் வணங்கி 
யெந்தை யார்தவ மியற்றவோ ரிடமருள் கென்னப் 
புத்தி யாற்குசை + மேமியொன் றியற்றினன் புகல்வான் . ( 2 ) 
உணர்ந்த மாதவத் தலைவர்கா ளுருட்டுமித் + திகிரி 
பிணக்கு கங்கையர் தடங்கரை பெய்துமவ் விடத்தே 

பணங்கு நீங்கருட் டவம்புரி மின்களென் றருளிக் 
குணங்கொணான்முக அருட்டினன் சுருட்டுபூங் குசையே . ( ) 

சக்காம் . சன்பம் , 


தாமரை 


2 - வது புராணவரலாறு உரைத்த அத்தியாயம் .37 


புரையி லாதவெப் பொருள்களும் தருதவம் புரிவான் 
பிரம னூக்கிய சேமியும் பெருகுவா னதியின் 
கரையி னோரிடை யவிழ்ந்ததவ் விருந்தவர் . களிப்பத் 
தரையி லவ்வன நைமிசா ரணியமாய்த் தழைக்கும் . ) 
கொன்றை யார்சிரத் தவிர்மதி குளிர்ந்தவா னதியும் 
துன்று காட்சியின் மகத்தழ லேந்திய தொடர்பின் 
வென்ற மாதவ ருடன் வட நீழன்மே வுதலின் 
மன்று ளாடிய வரதனாம நைமிச வனமே . 

( 5 ) 
ஆரக் தேக்ககி + றாடிம : மிறலியா ரமுமர் 
தாரங் கூவிளம் வெள்ளிலால் சண்பகங் கன்னி 
காரங் கொன்றை தேங் காசினி பாடலங் கமுகு 
நாரத் தம்முதற் தருவது மைமிசா ரணியம் . 

( 6 ) 
அரிய மாதவர் வேள்வியி லவியுண மகவான் 
கரிய மாலய னொருங்குவந் திருந்தெனக் கவினு 
மருவு லாவிய தமாலமும் பூவையு மலச்ந்தாங் 
குரிய கோங்குநின் றோங்குசீர் ரைமிசப் புறவம் . ( 7 ) 
வழுவை கேசரி சிம்புள்புள் ளிறையரா மஞ்ஞை 
யுழுவை பானரி யாளியெண் குழைநெடுங் கழுத்தன் 
தழுவு தம்மினப் பகையொரீச் சார்தலிற் றவர்போன் 
மழகு செய்வது ரைமிச மானகார் தாரம் . 

( 8 ) 
மறையி னோதையு மர்திரத் தமரமுஞ் சீடர் 
முறையி நூல்பயி லாவமு மாகம முழக்குக் 
குறைவில் வேள்வியங் கொழுங்கன லோசையும் குளிர்வண் 
டறையு மார்ப்புமங் கறாதது 
நைமிசா டவியே . 

( 9 ) 
* செலுத்திய தாது மாதுளை மருது . வெள்ளில் வினா 
கோங்கு . சினி- பலா 

பச்சிலைமாம் . 


2 


13 


திருக்கடம்பநாத புராணம் . 


புண்ட ரஞ்செறி பெற்றியுஞ் சடைமுடிப் பொலிவும் 
தண்டொ டுங்குசை கமண்டலந் தாங்குதிண் கரமும் 
வெண்டி ருப்பொடி மேனியும் விழிமணி யணியாக் 
கொண்ட மேனியும் படைத்தவ ரிருப்பதக் கொழுக்கான் . ( ) 
எழில்கொ ளிவ்வனத் திருந்துவா மருந்தவ ரினிதா 
மழலை மென்மொழி மலைமகள் கணவனை மனத்தாற் 
நழுவி யாகமொன் றியற்றினர் சச்சிதா ஈந்தம் 
விழையு நெஞ்சின ராகிய மெய்யுணர் வுடையோர் . ( 11 ) 
சற்ச னங்களைப் புரத்திளிற் * சத்திரம் பூசை 
நிச்ச பம்பெற நிகழ்த்தவி னீடறி வணைத்து 
மிச்ச கத்தறி வித்தலா * லெச்சமா மிதுவே 
யச்சு தன்வடி வதனிறை யைம்முகப் பகவன் . ( 12 ) 
என்றி யாவையு மெடுத்துரைத் திருவினைக் குறும்பு 
வென்ற மாதவர் சிவனடி மேவுவான் வேள்வி 
யொன்றி யற்றியங் குறைந்திடுங் காலையி லுணர்வாற் 
சென்று மேம்படு சூகனவ் வனத்திடைச் சேர்ந்தான் . ( 13 ) 

( வேறு ) 
+ நிலவு நிலவு பல கோடி நிறைந்து சிறந்து நட தென்ன 
விலகு 1 மிலகு மாமுதலெண் சித்தி சித்தித் திடத்தருவெண் 
குலவு குலவெண்பொடியணிந்து கோதில் கண்டி கண்டமணி 
துலக வுலகர் தொழவாறு முறுவ ரெவரு மெதிருறுவார் . () 

இது முதன் மூன்றும் குளகம் : 
ஸசகன் ஸனர்தன் துருவாலன் சமதக் கினிவை சம் 

னனக னனந்தன் குமுதாக்க னாபத் தம்பன் பிருங்கி 
யுப , மனிய னகத்யன் சங்கன்ம தங்கன் மார்க்கண் டன்காசி , 
பனிரை வதன்கண் வனவரிட்டன் பாத்து வாசன் கௌத 
மனே . 

( 15 ) 
* வேன் . யிரகரிக்கும் . இலகுமா. 
சிறந்த மேன்மக்கள் , 


UU , 


2 - வது புராண வரலாறு உரைத்த அத்தியாயம் . 19 


வேதா ரணியன் மாண்டவியன் பிருகு விபாண்டன் 
வான்மீகன் , சாதா தபன்முற் கலன் கும்ப சாலனிடப் யோகி 
முனி , போதா யனனா ரதன்சுப்ர னா கேதன் புதன் 
கபிலன் , மாதே சனக னாசிமுனி வாம தேவன் சதா 
பந்தன் . 

( 16 ) 
என்று 

மிவர்சென் றுவகையுட னெய்து முனிவர் 
காதனமீர் , துன்னு முறைப்பாத் தியமாதி யுதவிப் போற்றி 
யுறுங்காலை , துன்னு வினைத்தற் போதமுனி சூத முனியுஞ் 
சிவனடியீர் , பன்னு மகமெப் பயன் வேண்டிப் புரிந்தீ ரென்ன 
வவர்பகர்வார் . 

( 17 ) 
இகமும் பரமும் பரசிவன்றா ளினைக்கண் டேத்திப் 
பெறும் வீடும் , மகமே யுதவு மெனயாகம் வகுத்தே மென்ன 
வருந்தவர்கோன் , மிகுமவ் வேள்வி யிகபரமுங் கொடுக்கும் 
வீடு விரைந்து தவா , புகனல் வினையான் மனமாசு போக்கும் 
வீடு பெறலரிதே . 

( 18 ) 
எனவாய் மலர்ந்த பெருந்தவர்கோ னினையா ரடிகண் 
முடிசூடி , மனவா சகமுங் கடந்தசிவ னருளால் வந்தீர் மறை 
நான்கும் , கனவா கமமு மூவாமூ வாறு கதையும் கரிசிரித் 
* தோர் , முனிவா விரைந்து முத்திபெறு முறைகூறு கெனத் 
தவன் மொழிவான் , 

( 19 ) 
( வேறு ) 
வீடுபேறெனிதிற் கூடு முயாயநீர் வினவுக் தன்மை 
நீடுந் ருலகிற் கெல்லாம் நிகழ்த்துப கார மேயாம் 
தேடுமவ் வுபாயம் பல்வே நவற்றுளுஞ் சிறந்து தோன்றும் 
பீடுசேர் வழிக ளீரைந் தவற்றையும் பேசக் கேண்மின் . ( 20 ) 

இருவினைகளை யடையச் செய்யும் ஜீவபாவத்தை மறந்தருதல் . 
பதினெண் புராணம் , 1 ஓர் உணர்ந்த 


20 


திருக்கடம்பநாத புராணம் . 

10 
- : இது முதன் மூன்றும் குளகம் : 
சிவனருட் டலத்தின் மேவல் தீர்த்தரோட னித்தஞ் 
சிவனடி யார்கள் சேவை பவர்க்கனர் திருந்த வீதல் 
சிவனடி யார்க ளேவல் திருவுளங் களிப்பச் செய்தல் 
சிவனடி யார்க ளுண்ட பரிகல சேடங் கொள்ளல் . 

( 21) 
கண்டிகை திருவெண் ணீறு கலந்தமெய் யடியார் வாரிக் 
கொண்டிடத் தனங்க ளீதல் கூற்றுதைத் தவனை யன்பால் 
வண்டுசூழ் மலசிற் போற்றன் மழவிடை யவன்றா ளுன்ன 
லெண்டருசைவ நூலி னியல்பு மெய் யுணர்ந்து போற்றல் . ( 22 ) 

என்னுமீ ரைந்தி னுள்ளுஞ் சிவதலத் திருக்கும் 
பேறே , நின்மல வீடு சேர்க்கு மாயினு நிலத்தின் மாக்கள் , 
கன்மபா கத்துக் கீடா யிவைகளிற் கருத்து நேரும் , பின்ன 
மன் றென்றான் சூதன் பின்னரும் பெரியோர் கேட்பார் . ( 23 ) 

( வேறு ) 
சைவ தலத்தி லுறைவதுவே வீடு தருமேற் சதுமறையிற் 
றெய்வ நிறையு பாகமத்துஞ் செப்புக் தருமம வீண்செயலோ 
பொய்கொல் லோவெம் புந்திகொளப் புகல்வா யென்ன மாத 
வர்க ளையங்க வருட்சூதன் வினவு பொருளை யறிவு றுப்பான் . 

அறிய வறிவு வெளிப்படுப்ப தாற்ற வினிதே யாகமமு 
மறையு மறையும் பலசெயலும் வாய்மை யேமற் றவையாவும் 
பிறபா லியற்றிற் பரம்பரையாய் வீடு பேறு தரும் பெம்மா 
னுறையும் பதியி னுஞற்றுனருக் குதவுஞ் சித்கி யுடன் 
முத்தி . 

( 25 ) 
இவ்வா றவ்வா னவர்பேனாளிறவா முத்தி யெளிதுறு 
வான் , தவ்வா வொளிசேர் திருக்கயிலை சார்ந்து நாதன் றனைக் 
கேழ்ப்பத் , தெவ்வானவரூ ரெசித்தபிரான் றெரிந்தெம் பதியி 
அறைவதுவே , மெய்வாழ் வளிக்கும் விரைந்தென்னத் திரு 
வாய் மலர்ந்து விரித்துரைத்தான் . 

( 26 ) 
* சத்துருக்களின் முட்புரங்கள் கூறுகின்ற செய்பவருக்கு 


2 - வது புராண வரலாறு உரைத்த அத்தியாயம் 21 


அதனா லவனி தலமீரி லானார் பதியி லுறைவதுவே 
மதமா றிரண்டுக் கப்புறமாய் வளரும் விடு பேறுதவும் 

கதமா றியாற் றவமுனிவீ ரென்று கருணைத் திருக்கார் 
தத் , திதமார் கடம்ப ஓகர்ப்பெருமை யெல்லாஞ் சிவன்ற 
ணினைந்துரைப்பான் . 

( 27 ) 
பதிகம் . 
இதுமுதல் மூன்றும் குளகம் :-- 
அழகார் கடம்ப நகர்த்தீர்த்த மூர்த்தி கந்த ராச்சிரம 
மொழியீ ரைந்து பெயருடனென் பலராங் கதையு முன்னால் 
வர் , தொழுதாங் கடைந்து போற்றமையும் துரிசு தீர்த்தல் 
கிருபறவை , யெழிலார் வீடு பெற்றமையு + மியல்கா சிபர்பூ 
சித்தமையும் , 

(28 ) 
இருதா னவரைக் குகன்படுத்த வியல்பு மரனை யவன் 
பூசை , புரிநீர் மையுஞ்சக் கரித்தவஞ்செப் - பொற்பு மவளை 
பிறைமணஞ்செய் , தொருவா வின்பக் தந்ததுவு மொருவே 
தியன்சேர் கன்னியுடன் , திருவா ரருள்வீ டெய்தியதுக் 
திருமா கரலீச் சுரன்சிறப்பும் .. 

( 29 ) 
( கவிக்கூற்று . ) 
அன்னாட் சூத மாதவர்கோ றைவோர்க் குறைத்தான் 
வடமொழியில் , கன்னா வலர்கோன் தமிழ்க்கிரங்கி நயன 
மளிதத சாதனருண் , மன்னா டுறுமா வளர்சடமப வரத 
னருளா வதைத்தமிழா , வின்னா ளென்னப் பெற்றபய 
னேயத் தெரிந்த வாறுரைப்பாம் . 

( 30 ) 
இரண்டாவது 
புராண வரலாறுரைத்த அத்தியாயம் முற்றிற்று . 

ஆக திருவிருத்தம. ( 55 ) 


* கோபத்தணித்த 
1 அழகு . 


கல்லொழுக்கமுள்ள 
தி சர்தா மூர்த்திகள் . 


மூன்முவது 
தலவிசேடமுரைத்த அத்தியாயம் . 

ஸ்ரீ கடம்பநாதர் துதி . 
நிலமா 

யாறாறுக் கப்பா லாகி நிர்க்குணமா யேகமாய் 
சித்த மாகி , மலமாதி யகன்றவரு ளறிவா நந்த வாரிதியா 
யாருயிராய்ப் பேரா வின்ப , நலமாகி யாவுடைநா யகியா 
லா எண்ணியரு ளண்ணல்புவி விஸ்ணு மேற்றுர் , தலமா 
கத் திருக்கடம்பிற் றங்கி வாழும் தனிமுதலைத் தொழுது 
தலப்பெருமை சொல்வாம் . 

( 1 ) . 
இ - ள் . ) பிருதிவி முதலிய முப்பத்தாறு தத்துவங்களுக்கு அதீதமாய் 

எண்குணங்களும் கடத்ததாய் , ஒன்றாய் , அழிவிலாததாய் , மலம் 
முதலியன நீங்கியுள்ள அருளார்ந்த சமுத்திரமாய் , ஆன்மவடி 
வாய் , நீல்காத பேரின்ப ஸ்வரூபமாய் , ஆவுடை நாயகியார் வாம் 
பாகத்தில் அமர்ந்துள்ள புகழாளனாய் , மண்ணவரும் , விண்ண 
வருந் தரிசிக்கும்படி திருக்கடம்ப வனத்தில் கடப்ப விருகூ நீழ 
லில் அமர்ந்தருளுந் திருக்கடம்ப நாதரைத் துதித்துத தலத் 
தின் பெருமையைக் கூறுவாம் ( எ - று ) 

( வேறு ) 
அருட்காயிலை கோகரணர் திருவளர்கே தாரம் 

அவந்தி திருப் பருப்பதமு மர்தாமே மாயா 
திருத்தில்லை வடமுல்லை மதுரை * குட மூக்குச் 

சேரைதிரு வையாறு கலியாணச் சிகா 
முரைத்ததிருக்காளத்தி யருணகிரி : முதுகுன் 

றுயர்காசி காஞ்சி திருக் கடம்பவன மென்னாப் 
பொருத்தமுறு காலைந்து திருப்பதியு முத்தி 
பொருந்தினவர்க் கருளுமிது மந்தணமெப் பொருட் 

[ கும் . ( 2 } 
கும்பகோணம் - திருச்செந்தூர் 
1 விருத்தாசலம் , 5 இரவியம் . 


3 - வது தலவிசேடமுரைத்த அத்தியாயம் . 28 


சொன்னவையிற் பொன்மன்றல் கயிலாயம் காசி 

தூயபுகழ்க் காஞ்சிதிருக் கடம்பவன மைந்து 
நின்மலப்பஞ் சாக்கரமாம் மற்றுமெழு கோடி 

நீடுமனுப் பிற தளிக ளாகிநிலை பெறுமாய் 
கின்னவையிற் றிருக்காஞ்சி திருக்கடம்ப வனமென் 

றிருதலமு மைந்தெழுத்தி வீரெழுத்தே சேரா 
யன்ன புருடற்கிருகணாகியுயிர்க் கெல்லா 
மருவினையால் வருபவரோ யகற்றியரு டருமே . ( 3 ) 

( வேறு ) 
எவ்விடமும் பூரணமாய்ச் சிவனிற் பானே 

லிப்பதிக ளதிகமெவ ணென்னின் முக்நீ 
ரொவ்வொருபா னீரோட்ட முறுத லேபோன் 

றுவந்துசிவ னுறைதலினான் மேலா மன்றித் 
தெய்வாகர் நான்குவிதக் துவந்து வஞ்சீர் 

சிறக்குமிகு காமிகமிச் சிரத்தி னொடுந் 
தவ்வறுதை சதமாக விவற்றி னுள்ளும் 

தைசதமூ விருசமய முதற்குக் தானம் . 
தங்குதிரு மூர்த்திபிலம் பீட மூன்றுக் 

தனித்தனியு மூன்றிரண்டும் விரவிச் சார்ந்துர் 
தங்குதலிற் றைசதமார் தலமும் பார்மேற் 

நழைத்ததிரு மூவிதமா யிவற்றிற் காசி 
தங்குபில மூர்த்தியது காஞ்சி மூன்றுஞ் 

சர்தலினு மேலாகுஞ் சத்தி பீடம் 
தங்குதலின் மூன்று முடைக் கடம்பர் கோயிற் 
சத்திசிவ தலமெனவுஞ் சாற்று நூல்கள் . ( 5 ) 

t கடல் . 


( 4 ) 


84 திருக்கடம்ப நாத புராணம் . 

74 
( வேறு . ) 
புகழ்ந்த விப்பதி யையிரு பெயருடன் பொருத்தித் 
திகழ்ந்த தந்தக ராற்சிறப் பெய்திய நாடும் 
பகர்ந்த நாட்டிலத் தலத்தினுக் கெல்லையும் பார்வே 
னுகந்து கேழ்க்கெனச் சூதமா தவனெடுத் துரைப்பான் . ( 6 ) 
பொன்மை நீடுநற் றுகளலாற் பிற துகள் பொருந்தாத் 
தன்மை நீடுநல் லறம்பயில் குடி பல தழைத்து 
கன்மை நீடுபொன் மாளிகை நகர்பல வுடைத்தாய்த் 
தொன்மை நீடிய வளத்தது தொண்டநன் னாடு . ( 7 ) 
பிறக்கு நானிலத் துயிர்க்கெலாம் பேரருட் டாயாய்ச் 
சிறக்கு மெம்பெரு மாட்டியுந் திருக்கயிலையைவிட் 
டறத்தின் மேம்படு மெட்டுநா லறஞ்செயற் கிடமாய்த் 
துறக்க நாட்டினுஞ் சிறந்தது தொண்டநன் னாடு . ( 8 ) 
செழுநல் வித்திடல் படைப்பதாய் வளர்ப்பதே திதியாய் 
வழுவி டாதறுத் துயர்த்துவ தழிப்பொடு மறைப்பாய்க் 
* குழுவி னல்குத லருளெனக் கூததனைத் தொழில்சே 
ருழவ ரானுமிக் குயர்வது தொண்டநன் னாடு . 

( 9 ) 
( வேறு . ) 
கதிர்க்கை முல்லைவாயில் காளத்தி கச்சூர் கொங்கை 
புதுவயி றாலங்காடு போர் விழி திருவேற் காடு 
மதிமுகங் காஞ்சி சாயன் மயிலைதந் துதல்விற் கோலம் 
பதியுயிர் கடம்பர் கோயிற் பாலிநா டெனுல் லாட்கே . ( 10 ) 
சிற்சபை யீரைங் காதர் தென்திசை மேற்கு வேத 
கற்றல மீரைங் கன்னல் வடதிசை ஞானக் காஞ்சி 
மற்றதோர் காதமாகு மயிலையைக் காதல் கீழ்சா 
ருற்றிட நாப்பண் மேவி யுயர்ந்தது கடம்பர் கோயில் . ( 11 ) 

சபாபதி . 
t இரப்போர் கூட்டம் . பாலியாறபாயும் தொண்டாடு , 


* குற்றம் . 


முன் 


3 - வது தலவிசேடமுரைத்த அத்தியாயம் . 25 
நிருதியி லகத்தீ சஞ்சீர் நெடுஞ் சோனை வாயுக் கோண ( தூர் 
+ முருகவேண் மணஞ் செய்யோங்கன் முன்னமு தளித்தமூ 
மருவிய வடகீழ்ப் பாலின் வளர்திருப் புலிசை தென்கீழ்ப் 
பொருவரும் திசையின் மேவப் பொலிவது கடம்பர் கோயில் . 

இது முதல் மூன்றுங் குளகம் : 
குருவின் மெய்ஞ் ஞான நல்குங் குருவென மனிதர் தம்மு 
ளிருபிறப் பாள ரென்ன முச்சுடர்க் கிரவி யென்னப் 
பரவிய நூல்க டம்மிற் பயிலுவே தாக மம்போற் 
கரவிலாத் தானந் தம்மிற் கல்விமா தான மென்ன . ( 13 ) 

தருவிலைத் தருக்க ளென்ன மலரினுட் சலச மென்னக் , 
குருநவ மணியிற் சிந்தா மணியெனக் கொடையின் 
னைப் , பொருளிலான் கொடுத்த லென்னப் பொருப்பினுண் 
மேரு வென்னப் , பெருகுதண் புனல்சூ ழாற்றிற் பிரானணி 
கங்கை யென்ன . 

( 14 ) 
புருடரிற் றிருமா லென்னத் தேவரிற் புரமூன் றட்ட , 
வரனெனப் பொதுவின் ஞான வம்பல மென்ன வாவிக் 
குரியவைம் பொறியிற் கண்போன் றுமையொரு பாகன் 
மேவுர் , திருமலி பதிகட் கெல்லாஞ் சிறந்தது கடம்பர் 
கோயில் . 

( 15 ) 
பாசமா மிருளை நீக்கும் பருதியும் * பசுக்கள் வாடு 
மாசுறு பிறவிக்கோடை மாற்றருண் மதியு மன்னு 
நேசநல் லறிவாம் பைங்கூழ் வளர்க்கு நீண் முகிலு நீங்காத் 
தேசுறு முத்தி வீட்டின் சிகரமுங் கடம்பர் கோயில் . ( 16) 
ஆதலா லவனி மீதே பருவினைத் தொடர்பு நீக்கிப் 
போதவா நந்த வாழ்வு பொருந்திட விரும்புகின்றோர் 
தீதிலாக் கடம்பர் கோபிற் சேருதல் வேண்டு மற்றைப் 
பூதலம் விரும்பல் பொன்னித் திரும்பினை விரும்பல் போலாம் . ( ) 

திருவருணை , : திருத்தணி . - திருக்கச்சூர். உடனசபை . 
வயிர்க்குரிய பஞ்சேந்திரியம் , * ஜீவர்கள் . 


26 


திருக்கடம்பநாத புராணம் , 


* மடும்படு பிறவி நோயும் வறுமையும் அபரு மாற்றும் , 
கடம்பமா நகரைக் காணிற் கருத்துற நினைக்கிற் கேட்கில் , 
திடம் பெறப் பணியிற் போற்றிற் றிசைமுக னெடியோன் 
றேடும் , படர்ந்தபே ரொளிவாழ்ந் தோங்குங் கயிலையே பதி 
பாக் கொள்வார் . 

( 18 ) 
இத்திருப் பதியி லன்ன மிருநிதி யாடையீதல் 
சத்திர மடநீர்ப் பந்தற் றடம்புனற் கூவம்வாவி 
முத்திவேட் லெகநீத்தோர்க் குணவுமுன் நான்கு சல்க 
னித்தலுஞ் செய்யப் பெற்றோர் நிருமலா நந்த ராவார் . ( 19 ) 

நெருங்குதண் மலர்ப்பூஞ் சோலை நிறைதிருக் கடம்பர் 
கோயில் , மருங்கொரு தான மோமம் பிதுர்க்கடன் மனுக்க 
ணீத்தல் , அருந்தவத் தியான நிஷ்டை யாதியோ ரணுச்செய் 
தாலும் , பொருந்து பொற் கிரியின் மேலாய்ப் பொரு விலாப் 
போக நல்கும் . 

( 20 ) 
சிவனிராத் திங்கள்வார மாதிரை யாதி செப்புஞ் 
சிவவிர தங்க ளேனைச் சிவதலத் தியற்ற லுள்ளும் 
+ சிவமுறக் கொடுக்கு மிந்தத் திருநக ரிடத்தோ ருச்சி 
சிவன்மகிழ் பொழுது மேவி யருந்தியங் கிருந்தார் சேர்வர் . ( ) 
போகமும் வீடும் போற்ய முப்பொரு ளியல்பு ஞான 
யோகமுஞ் சிவத்தோ டொன்று முண்மையா இந்த வீடு 
நாகமுன் வில்லாக் கொண்ட மாதனி நகரை நண்னும் 

பாகமுற் றவர்க்கே நாளுக் தருமெனப்பகரும் வேதம் . ( 22 ) 
இந்திர னயன்மா லேனோ ரெண்டிசைக் கிறைவ னொன்பான் 

மைந்துறு கிரகமீறா றிராசிவா சுகிகர் மாண்டர் 
ஈந்துமா தவர்க ளேனோர் சாதனார் கடம்பர் கோயில் 
வர்தருந் தவங்கள் செய்தே மருவினர் மாறாச் செல்வம் . ( 23 ) 

அஞ்ஞானம் , + மங்களம் 
1 பிரதோஷ காலம் . பரிபாகம் , புண்ணியம் . வலி . 


3 - வது தலவிசேடமுரைத்த அத்தியாயம் . 27 


( வேறு ) 
புல்லாகிப் பூடாகிப் புழுவாகி மரமாகிக் 
கல்லாகிப் பிறவாகிச் செனித்தாலுங் கதிசேர்வர் 
எல்லாரு மணிமாடக் கடம்பாக ரிடத்தென்றே 
பல்வேறாய் மலரோனும் படைத்தது மன் பதையாக்கை . (24 ) 

சீராருங் கடம்பாகர்ச் சிலையெல்லாஞ் சிவலிங்கம் , பாரா 
ரும் புனலெவையுஞ் சிவகங்கை யாமைம்பொற் , றேராருக் 
திருக்கரஞ் சிவபுரமித் திருநகரி , லாராயிற் சராசரமுஞ் சிவ 
மாக வமர்ந்தோங்கும் . 

( 25 ) 
( வேறு ) 
காந்தெரியி னிடைப்பட்ட வெப்பொருளு மக்கனலாய்ச் , 
சார்ந்திடல் போ லருட்சிவ மே தங்குபா வெளியாகிப் , போந் 
துளவித திருக்கடம்பா புரிதனிலெவ் வுயிர்த்தொகைகள் ,, 
சேர்ந்திடினும் பூரணன்மெய்த் திருவுருவாய்ச் சிறந்தோங் 
கும் . 

( 26 ) 
ஓதியவிக் கடம்பநகர் தனையன்றி யுமையினொடுஞ் , 
சோதியுறை தலங்கள்சில வுளவவையும் தொகுத்துரைப்பாம் , 
போதனருச் சனை புரிந்து போற்று திருப் பிரமீசம் , தீதிலிறை 
யாண்பனை பெண் பனையாக்குத் திருவோத்தூர். ( 27 ) 

அனுமனொடு மணில் காக்கை யகத்தியன்கோ சிகன் 
பிருங்கி , மனுமுறைசெய் குருகுலத்தோர் + மானிவர்பூ சனை 
யாற்ற , நனிவரந்தந் தொரு சோழ னணுகியா லயமியற்ற , 
வனிதையொடு மகிழ்பரமன் மருவுகுரங் கணின் முட்டம் . ( ) 

கயிலையினிற் செய்தபிழை தனைக்கழுவக் கவுரியெனும் , 
மயிலணைந்து பூசிப்ப வளைத்தழும்பு முலைத்தழும்பு , மெயி 
லெரிசெய் யிறைபெற்றே யிருந்தருளே கம்பமுதற் , பயிலு 
மறை முதல்வைகும் பலதளியார் திருக்காஞ்சி . 

( 29 ) 
இலக்குமி 

* மக்கள் ஜாதி . 


பன்னு 


28 திருக்கடம்பநாத புராணம் . 

தன்வலியோ டெதிர்பொருவோர் வலிபாதி கனைச்சார , 
மன்மகிழ்வின் முனம்வாலி வந்தனை செய் வாலீசம் ,, பன் 
திருப் பனங்காட்டூர் பயிலுமறை நூபுஞ்செம் , பொன்மதில் 
சூழ் பரசுரா மீச்சுரநற் புலிவனமே . 

( 30 ) 
தெருணிறையுங் கங்கைநிகர் சேய்த திப்பாற் 

சேய்ந்திப்பாற் செவ் 
வேடன் , கருணையினால் வேள்விபுரி காசிபமா தவன்கண்ட , 
வருணிறையுஞ் சோளீச மமர்ந்த விச்சு வேச்சுரமெய்ப் , பொரு 
ணிறையுஞ் * பிறிதுகங்கை யீச்சுரமும் பொருந்துமால் . ( 31 ) 

என்னிருகண் மணியனைப விமையமயி லொருபாகன் , 
பொன்னிடும்பா யொருபுற்றிற் புகுந்தகழ வெளிப்பட்டு ,, 
மன்னுமய னிரதிமுதல் வானோர்க ளருச்சிப்பப் , பன்னிருகா 
மம்படைத்துப் பயின்றதிரு மாகரலே . 

( 32 ) 
செகத்தோர்போற் றிடும் பெருந்தண் டலமுடையார் 
தங்குதல் , மகத்தார்மா முனிசம் வாசீசங் கன்னீசம் , அகத் 
தீச , மெனச்சூழு மலகிலாத் திருத்தலமம் , பகத்தாற் கண் 
டேத்தினருக் கெப்பேறும் பலித்திடுமே . 

( 3 :3 ) 
( வேறு ) 
செப்பிடு மகத்தீசத்திற் செந்தமிழ் முனிவன் தி , 
லொப்பறு வசுசர்ச் செற்ற வுறுபவ மகல வுன்னி , முப் 
புர மெரித்த முக்கண் முதல்வனை வழுத்தி யாங்கே , திப்பிய 
சித்தி பெற்றான் திருவருண் மாண்பிதென்னே . (34 ) 

நால்வகைச் செய்யு ளெங்கு எடுவன செய்யு ளெங்குங் , 
கால்வன முத்தங் கஞ்சங் கயமெலா மலர்த்தன் கஞ்ச , நீல்வனம் 
தவழுங் காரு நிதிநிகே தனமங் காருஞ் , சேலன மடவார் 
கண்ணுஞ் சிறந்தமெய்த் திருவார் கண்ணும் . 

( 35 ) 
* நெய்யாடு பாக்கம் . 1 இளையனார் வேலுருக்குக் கிழக்கேயிருந்த ஓரூர் .. 
அம்பகம் - கண்கள் , பவும் - பாவும் , 


3 - வது தலவிசேடமுரைத்த அத்தியாயம் 29 


ள் . ) ஆசு , மதுரம் , வித்தாரம் , சித்திரமென்னும் நாற்கவிகளைப் 
( புலவர்கள் எங்கும் பிரசிங்கிப்பார்கள் . ) வயல்களில் ( உழவர்கள் ) 
காற்றுக்களை நடுவார்கள் . தாமரை மலர்கள் முத்துக்களைச் சிந் 
தும் . அத்தலத்தில் தடாகங்களில் அன்னப் பக்ஷிகள் தோன்றி 
யுலவும் . நீல நிறமான நீருண்ட மேகங்கள் தவழும் . பொன் மாடங் 
கள் அங்கு விளங்கும் . ( அங்குள்ள ) ஸ்திரீகளின் கண்கள் சேற் 
கண்டையை யொத்தன வாயிருக்கும் . சிறந்து நிலைபெற்ற செல் 
வம் யாவரிடத்தும் நிறைந்திருக்கும் ( எ - று ) . 

எங்கணுஞ் செல்வங் கல்வி யெங்கணு மீகை போகை 
மெங்கணுங் * கன்னல் செக்க 

கன்னல் செந்நெ லெங்கணு மாடல் பாடல் , 
எங்கணுந் தருமஞ் சீல மெங்கணு மாலை மாலை , எங்கனு 
+ மாதர் மாதர் எங்கணு மன்றல் மன்றல் . 

( 36 ) 
S இருநிறக் கமல மாத ரிருவருங் கணவ ரோடுங் , குரு 
வளர் கடம்பர் கோயிற் குழகனைப் பூசை செய்து , தருதவ 
மியற்ற லாலே சண்முகன் பாமா மாலூர், பிரமனூர் போலு 
மன்றிப் பெருந்தவ ருலகு போலும் . 

( 37 ) 
சலதியின் முகக்கு நாழித் தன்மை போற் குமரன் 
போற்று , நலதிருப் பதியின் மேன்மை யறிந்தவா நவின 
றேன் ஞானப் , புலனருட் கடம்ப நாதன் பூசனைக் கிளை 
யோன் றந்த , குலந்தி யாதிதீர்த்தத் தன்மையும் கூற லுற் 
றேன் - 

( 38 ) 
3 - வது தலவிசேட முரைத்த அத்தியாயம் 

முற்றிற்று . 
ஆக திருவிருத்தம் . ( 93 ) 


- 


-- 


கரும்பு . $ ஆலைகளின் வரிசை . " அழகிய மாதர் . 
வாஸனை லீசுர் தெருச்சள் . * கடல் . 8 இலக்குமி ஸரஸ்வதி . 


நான்காவது 
தீர்த்த விசேட முரைத்த அத்தியாயம் 

ஸ்ரீ கடம்பநாதர் துதி . 
கண்ணினுண் மணியா யன்னுங் கருத்தினுட் 

நத்தினுட் கருத் 
தாய்ப் பாடும் , பண்ணினு ளிசையாய்த் தீந்தெம் படித்தினுட் 
சுவையா யாவி , யுண்ணிறை யுணர்வாய் மற்றை யுணர்வி 
ளொளியாய் நாயே , னெண்ணிய வரந்தர் தாளுங் கடம்புறை 
யிறைவா போற்றி . 

( 1 ) 
இ - ள் . ) கண்களுக்குள் மணியாய் , நினைக்குங் கருத்துக்குங் கருத் 

தாய்ப் பாடும் பாட்டின் இசையாய் , இனிய பழங்களுக்குச் சுவை 
யாய் , ஜீவர்களுக்குள்ளே வியாயக அறியாய் , அல்வறிவுக்கும் அறி 
வாய் , விளங்கி , அடியேன் நினைத்த வரங்களை யெல்லாம் அருளிக் 
கடப்பந்தருவின் நீழலிலமர்ந்துள்ள இறைவனே ! 

இறைவனே ! நின்சாண 
மடைந்தேன் ( எ - று . ) 
ஆயிரங் கோடி சேர்ந்த வறுபத்தொ டாறென் றோது 
மாயிரும் புவியுண் மன்னுந் தீர்த்தமற் றவைக்கு மேலாய்ச் 
சேயருண் ஞான தீர்த்தஞ் சிறக்குமிஃ தன்றி யிந்தத் 
தூயமா நகரி னான்கு தீர்த்தமுஞ் சூழ்ந்து தோன்றும் . ( 2 ) 

கீட்டிசை மகவான் தீர்த்தர் தென்கிழக் கயன்மா மீர்த் 
தங் , கோட்டகர் தென்க ணின்ன கலியினிற் குலவித் 
தோன்றா , வேட்டகா சிபன் செய் தீர்த்த நிருதியில் விளங்கு 
மற்றை , நாட்டுநாற் றிசையுஞ் செவ்வே ணதியத னியற்கை 
சொல்வாம் . 

( 3 } 
( வேறு . ) 
பாகி னேர்சொற் குறமகள் பாகரா 
லேகி நித்தலு மிக்கடம் பாபுரி 
யோகி னிற்பவ ருந்தொழ வுத்தர 
வாகினித்திரு வானதிம் மாகதி . 

( 4 ) 
1 மேற்கு , வாயு , வடக்கு , ஈசானம் , 

* கோயில் 
இந்திரன் . 


4 - வது தீர்த்தவிசேடமுரைத்த அத்தியாயம் . 81 
இந்த மாதி யின்புன நோய்த்தெழு 
* வந்து வந்து வழங்கிட மெங்கணு 
கந்து கின்றச ராசர மாபெறும் 
பந்த வல்வினை நீங்குவ பான்மையால் . 

( 5 ) 
முன்ன மோர்முனி முற்றருக் தெச்சிலாய்ய் 
பின்ன ருஞ்செலி வாய்வரு பெண்ணையோ 
வென்னை யாள்கும் ரேசன ழைத்தவிப் 
பொன்ன திக்கினை யென்று புகல்வதே . 

( 6 ) 


( 7 ) 


முருகன் மாாதி யின்கரை முன்னியோர் 
தரும மோமந் தருப்பணர் தென்புலக் 
கருமர் தானத் தியானங் கடம்பினுட் 
பொருளை யுன்னிப் புரியி லனந்தமாம் . 
கடம்ப நாதனை நெஞ்சிற் கருதியித் 
தடங்கொண் மாந்தி யாடினர் தாமயன் 
படம்ப டிந்தவ னுக்தொழப் பாவையா 
ரிடம்பெறுஞ்சிவன் றன்வடி வெய்துவார் . 


( 8 ) 


( 9 ) 


இனிய தீர்த்த மொருகுட மென்னையா 
எனையொர் பாகற் குதவினு மன்னவர் 
வினையி னீங்கியும் மேதினி வேந்தரா 
வினிது வாழ்த்து பின் முத்தியு மெய்துவார் . 
சேய்க திப்புனற் றீண்டினுங் காணினும் 
வாயி லாசம னமொன்றி யற்றினு 
மேய செல்வமுங் கல்வியு மிக்கசி 
ராய சித்திக ளெட்டு மனுகுமே . 


( 10 ) 


* காற்று . 


* ஜந்து மகரிஷி . 


திருமால் . 


89 


திருக்கடம்பநாத புராணம் . 


காவ 


( 
11 
) 


மேவ றம்பொருளின்பமும் வீடுமோர் 
தாவித் தேகந்த னிற்பெற வெண்ணினோர் 

* னீப வனத்திற் கமழ் நதி 
மாலி திப்படி யாடினர் மன்னுவார் . 
பைகொள் பாம்பித் திரவிகள் பற்றுமா 
ளெய்து நாளய னந்தக ரேறுதேண் 
மொய்சு ராதனு மாதமு மூழ்கி னோர் 
செய்த பாவந்தி சையகன் றோடுமே . 

( 12 ) 
ஒழுக்க மன்பரு ளீகையு ணர்வுசி 
ரிழுக்கில் செல்வந் தவமனை யின்பெழில் 
வழுக்கி லாமகப் பேறுமற் றியாவையு 
மழுக்கி லிந்ததி யாடினர்க் கெய்துமே . 

( 13 ) 
இன்ன திப்புனல் பாய்வய லின்கதி 
ரன்ன முண்ணுமி வர்பிறர் மாதரை 
மன்னு பாவம் கல்வர் மறலியூர் 
தன்னி லேகலர் சார்வர் சிவபுரம் . 

( 14 ) 
நறைகொள் பூம்பொழில் நற்கடம் பின்னிடை 
யுறையு மெம்பெரு மானுரு வாகுமித் 
துறைந் திப்புன லாடத் துறக்கமே 
விறைவ ருந்தவம் வேண்டுவ ரின்னுமே . (15 ) 
வேற்று நாட்டிரு வேதிய ரென்பு கொண் 
டூற்று நீழலு றைந்துழி யோர் துளி 
காற்றின் மேவிக் கடிமல ராக்குமே 
லாற்று மேன்மைய தாரள வாயதே . 

( 16 ) 
கடம்பு . 1 சந்திர சூரிய கிரகணங்கள் . 1 அமாவாசை . 
தி இயமன் .. சுவர்க்கம் , 


வது தீர்த்தவிசேடமுரைத்த அத்தியாயம் .83 


( வேறு ) 


வருவினை துடைக்குந் திருகர்ச் சிறப்பும் 

வளம்பெறு தீர்த்தமான் மியமும் 
தெரிதர வுரைத்தீர் மூர்த்திமான் மியமுஞ் 

செப்புகென் * றிருந்தவர் கேட்பக் 
கரமலர் முகிழ்த்து விருதய மலரக் 

கண்கலுழ்ந் தின்பநீர் பொழியப் 
பரவிமெய் சிலிர்ப்பக் கடம்பநா யகன் சீர் 

பாடுவான் சூதமா தவனே . 


( 17 ) 


தீர்த்த விசேடமுரைத்த அத்தியாயம் முற்றிற்று . 

திருச்சிற்றம்பலம் . 


ஆக திருவிருத்தம் . ( 110 ) 


* பெருந்தவமுடைய கைமிசாரண்ய வார்கள் . 

3 


AL 


திருச்சிற்றம்பலம் . 

ஐந்தாவது 
மூர்த்தி விசேட முரைத்த அத்தியாயம் . 

ஸ்ரீ கடம்பநாதர் துதி . 
தியின் முடிவே ஞானச் சோதியே யிருளை நீக்கும் 
பருகியி னொளியே காலன் படவுதைத் தவனே நாயேன் 
கருதிய வாந்தர் தாளுங் கடவுளே கடம்ப நாதா 
வருதியா னத்தின் பேறே வள்ளலே போற்றி போற்றி . ( 1 ) 

ள் . ) வேதங்களின் முடிவே ! ஞானப் பிரகாசமே ! புறவிருளை நீக் 
கும் சூரியனுக்குப் பிரகாச மளிப்பவனே ! காலன் ,தரையில் விழக் 
காலாலுதைத்தவனே ! அடியேன் நினைத்த வரங்களைத்தந்து 
ஆட்கொள்ளுர் திருக்கடம்பவன நாதனே ! தியானத்தின் பயனே ! 
மோக்ஷத்தினை யருளும் வள்ளலே ! நின் திருவடிகளுக்கு நமஸ் 
காரம் ( எ - று . ) 


கொடியணி சிகாமாடக் கோதிலா வளங்க ண்டக் , கடி 
மக மாதரடக் * காரளி பிசைப்பண் பாடப் , படியிரண் 
டேழு மேத்தும் படிவள ரிவ்வூர்ப் பாங்கர்ப் , பொடியணி பா 
மன் கீர்த்தி போல்வளர் கடம்பொன் றுண்டால் . ( 2 ) 
சாற்றுமக் கடம்பி லென்றுஞ் சச்சிதா நந்த மாகி 
வேற்றுமாய் விண்ணு மாகி வித்துமாய் விளைவு மாகிக் 
+ கோற்றொடி பாகமாகுங் கோதில்செஞ் சோதி தானே 
போற்றரு லிங்க மாகித் தோற்றினன் புவன முய்ய . (3) 


கருநிறவண்டுகள் . வளைந்த கங்கணமணிந்த உமையம்மை 


5 - வது மூர்த்திவிசேடமுரைத்த அத்தியாயம் . 35 


செங்கய லுகளும் வாவித் திருாக ருயிராய்ச் செல்வம் , 
பொக்கிய சிகரக் கோயி லுயிரினுட் போத மாகித் , தங்கிய 
கடப்பந் தாரு தளர்வின்மெய் யன்பா யின்ப , மங்கள சுகசொ 
ரூப மிலிங்கமாய் வளர்ந்து தோன்றும் . 

( 4 ) 
தவப்பயன் றழைத்து ஞானத் தண்ணருண் மலர்ந்து 
பாசப் , பவத்துய ரகலக் காய்த்துப் பருப்பதக் கொடிபாற் 
றோன்றச் , சிவப்பொருண் மணந்தா ரின்பத் தேன்பொழிச் 
தமுத வாரி , கவர்த்தெழு கடம்பி னுள்ளோர் கருணையால் 
கனிவாழ்ந் தோங்கும் . 

( 5 ) 
அத்துவா விருமூன் றாய வண்டங்க ளெல்லாந் தோற்று 
வித்தமூ லத்தினாலும் விதிமுத லதிப ரெல்லாம் 
நித்தம்வந் தேத்த லானும் நிறைத்திருக் கடம்பின் மேய 
சத்தமா லிங்க மூல விலிங்கமாய்ச் சிறந்து தோன்றும் . ( 6 ) 

மூவருமாகி யந்த மூவர்க்கும் மூலமாகி , யாவையு மகன்ற 
ஞான நாயக னுலக மீன்ற , தேவியா வுடைய வம்மை பாக 
மாய்ச் சிறக்கு மிந்தத் , தூவெளியிலிங்கந் தானே விருமைக் 
குத் துணையாய்த தோன்றும் . 

( 7 ) 
கந்தன்வந் தேத்த லானுங் கடம்பரா யகனாங் கண் 
டோர் , பந்தவல் விருளை நீக்கும் பரிசினாற் சோதி நாதன் , 
* சிந்தலில் செல்வ நல்குஞ் சிறப்பினாற் செல்வ நாதன் , நநது 
மெண் சித்தி நல்கு நலத்தினாற் சித்தி நாதன் , 

( 8 ) 
சரியை முன் னான நான்கு பயன்களுக் தருத லாலே , 
ரியால் லுலக நாத னோங்குசி ரம்மை யப்பன் , மருவு பிர்த 
கனவ னென் 

னென்றும் வாழ்த்து சீர்க் குரவ னென்றும் , பரவு 
மிவ் விரண்டு நான்கு திருப்பெயர் படைத்தா னெங்கோன் . () 

1 மந்திரம் , வன்னம் , பதம் , தத்துவம் , புவனம் , கலை . 
8 இம்மை , மறுமைகள் . 

* அழிவற்ற . 


36 


திருக்கடம்பநாத புராணம் . 


( வேறு ) 
நிராமயநிஷ் களசகள நித்தபரி பூரணமாய் நிமல ஞானப் 
பராபரமாய்ப் 

பரவெளியாய்ப் பல்லுயிராய் நல்லறிவின் 
பயனா யின்பப் , புராதனமா யைந்தொழிலும் புரியாது புரிந் 
தருளும் போதன் தானே , சராசரங்கட் கருள்புரிவான் 
கடம்பா யகனெனும் பேர் தரித்துத் தோன்றும் . ( 10 ) 

இத்திருமா நகரின் கட் சிவாநந்த வடிவாமிவ் விலிங்கங் 
கண்டோ , ரத்தகைய பேரின்ப வருள் வீடு கண்டு தனை யக 
லாப் பாசக் , கொத்தகல மெய்ஞ்ஞானக் குரைகடலிற் குளித் 
திரண்டொன் றன்றென் றோதும் , - பித்துணர்வு கெடத்தரு 
பெய்ச் சுத்தசிவ வத்துவிதம் பெற்று வாழ்வார் . ( 11 ) 

வழிச்செலவிற் புகுந்தேனும் பசிக்குணவு வேட்டேனும் 
வளர்பொன் வேட்டுஞ் , செழித்தமலர்க் குழன்மாதர் திறத் 
தேனு மறந்தேனுங் காவினேனும் , பழிப்பில் புகழ்த் திருக் 
கடாய நாதனையோர் கால்விழியாற் பார்த்து ளோரு , மொழிப் 
பரிய தாகிமுனம் புரிந்த கொடும் பாவமெலா மொழிந்து 
வாழ்வார் . 

( 12 ) 
கடம்பநா யகவென்று கேட்டவர்கள் சாலோகங் கண்க 
ளாரக , கடம்பநா யகனுருவங் கண்டவர்கள் சாமீபங் கருத் 
தொன் றாகிக் , கடம்பநா யகனுருவ நினைத்தவர்கள் சாரூபங் 
காதல் செய்து , கடம்பநா யகன்றன்மை யுணர்ந்தவர்க டிரு 
வடியிற் கலந்து வாழ்வார் . 

( 13 ) 
புலரியிலிச் சிவலிங்கந் தெரிசித்தோர்க் கிரவுபுரி பவம் 
போய் நீங்கும் , அலர்கதிர்கண் பகற்கண்டு தெரிசித்தோர்க் 
கிச்சென்மத தழுக்கு மாறும் , மலர் தலைமா நிலத்தேழு பிறவி 
வினை மாசறுக்கு மாலைக் காட்சி , நலமிகுசள் ளிரவின்கட் 
டெரிசித்தோ ரின்பநிலை நண்ணி வாழ்வார் . 

( 14 ) 
நோயின்மை . 1 மயக்க அறிவு . * விடியற்காலம் . 
| தேவர் , மக்கள் , விலங்கு , புள் , நீர் பாழ்வன , தாவரம் . 


5 - வது மூர்த்திவிசேடமுரைத்த அத்தியாயம் 37 

இந்தவருட் சிவக்குறிகண் டேத்தினோர் செய்தவினை 
யெல்லாம் வெய்ய , கொந்தழலிற் பஞ்சென்னக் கோபத்திற் 
றவமெனப்பெண் ணாசை கூர்ந்தோர் , புந்திமிக வழிந்தென்ன 
வருமொலியி னரவினுயிர் போவ தென்ன , வந்தமறு நற் 
குணங்க ளுலோபத்தா லழிந்தென்ன வழியு மன்றே . ( 15 ) 

இதுமுதல் மூன்றுங் குளகம் . 
வற்றாது புனல் பெருகுஞ் சேயாற்றில் வைகறையின் 
வாது மூழ்கி , வற்றாது தேன்பொழியு மலர்க்கடம்பர் திருக் 
கோயில் வலங்கொண் டேகி , வற்றாது மதமபொழியுஞ் சிததி 
மழ களிற்றினடி வணங்கிப் போற்றி , வற்றாத வருட்கடலார் 
திருக்கடம்ப நாதமகா விலிங்க வாழ்வை . 

( 16 ) 
அனபுமனங் கரைந்துருக வட்டாடுக பஞ்சாங்க மாகத் 
காழ்ந்து , பின்புமூ வலஞ்செய்து சன்னதியின் முனனின்று 
பெருகு மன்பாற் , பொன்பிறழ்செஞ் சடைமுடியு முக்கண்ணு 
நாற்றோளும் பாதப் போது , மின்புருவா மாவுடைய வம்மை 
யொரு பாகமுங்கொண் டிருப்ப தாக . 

( 17 ) 
பொறிவழியிற் சுழலுமன மொருவழிக்கொண் டிடக் 
கண்டு போற்றப் பெற்றோர் , அறிவுதரு கலைமகளும் திரும 
ளும் பணி கேழ்ப்ப வவனி மீதே , வறுமை யற வாழ்வரவர் 
மனமறிந்து புரிந்தபிழை குறு மற்றும் , இறைவனருட் 
கடம்பா யகனீக்கிப் பேரின்ப மெய்தச் செய்வான் . ( 18 ) 

கடம்படியின் முளைத்தெழுந்த கருணைபொழி யாரமு 
தைக் கருத்தொன் றாகிக், குடங்கையள வாகிய நீ ராட்டி 
யொரு மலரேனுங் குளிரச் சாத்தி , யொடுங்கரிய வுயிர்ப் 
போத மொடுங்கவொரு பலமேனு முதவி யொகா, னிடர் 
தெரிய வொருபளித விளக்கேனு மிடுமவரே 

மிடுமவரே யிமையோ 
சாவர் . 

( 19 ) 


மலர் . 


1 இடிமுழக்கம் . 


திருக்கடம்பநாத புராணம் . 
கருவாதைத் துடைத்தருளி யருள் கொடுக்கும் திருக் 
கடம்ப நாதர்க் கன்பாற் , றிருவாரு மணிக்கலசங் குடமாதி 

யடுகலன்கள் செய்விப் போருங் , + குருவாரும் பரிவட்ட 
மாபாணங் கொடுப்போரும் குளிர்பூ மாலை , மருவாரத் 
தொடுப்போரும் வானுலகிற் சசியிருதோண் மணக் 
வாழ்வார் . 

( 20 ) 
அச்சுதனு மலரோனு மறிவரிய வருட்கடம்ப நாதன் 
ஞானப் , பச்சைமலைக் கொடிபாகன் திருக்கோயி லலகிட்டுப் 
பாணியாரப் , பொச்சமறத் திருமெழுகிட் டேத்தினோர் நாரி 
பராய்ப் பிறவார் பூமே , லெச்சமிலெண் ணிரண்டான முக 
மனற பெறுபயனு மியம்பக் கேண்மின் . 

( 21 ) 
சாற்றியவா வாகனத்தாற் பூரணத்தை யாசனத்தாற் 
சகலா தாரம் , போற்றியபாத் தியமுதலா மூன்றானு மல 
மகன்று புனித மாத , லாற்றுமபி டேகத்தா னிருமலரா 
மொற்றாடை யகிலக் தன்னுள் , வேற்றுமையற் றிருத்தல் 
வரைக் கலவையா புனிருலேபம் விளங்கித்தோன்றும் . ( 22 ) 

அணியணியி னெப்பொருளுஞ் சமமாதன் முந்நூல்பற் 
மற்று வாழ்தன் , மணமலரின் வாசக்கண் மூன்றகலும் வளர் 
தூப தீபா காட்டி , லுணருருதன் னொளிதோன்று நிவேத 
னத்தா லுறுநித்த திருத்தி சோதித் , துணருறுநீ ராசனத் 
தாற் றானாத ஆதிமுதலத் துவிதர் தோன்றும் . 

( 23 ) 


* சமையற்பாத்திரம் . 
குற்றம் . 


t பெருமை . 

அஸங்கம . 


இந்திராணி . 
ஞானசொரூபம் 


5- வது மூர்த்திவிசேடமுரைத்த - அத்தியாயம் 39 


வேறு 


முதுமறை நான்கு மிந்த முகமனா நான்கு முத்தி 
யுதவுமென் றுரைக்கு மன்றி யுயர் திருக் கடம்ப நாதன் 
பதமலர் தொழுவார் வேற்றுப் பதியினுள் ளவரை கெஞ்சத் 
திதமுற நினைவுற் றாரே லிருங்கதி யவர்க்கு பெய்தும் . ( 24 ) 
இன்னகர்க் கிறைவ னேயா மென்னையாள் கடம்ப நாதன் 
பொன்னடிக்கார மாரம் பொருந்துதேன் றயில மாதி 
நன்னிதி யாடை பூண்பொற் பாத்திர நடத்து மூர்தி 
மன்னருட் பணிசெய் வோரு மலரயன் போற்ற வாழ்வார் . ( 
சீரணி கடம்ப நாதன் திருவுளங் களிப்ப பூமி 
காரணி குழலா ராடற் கவினிய விழாச்செய் விப்போர் 
வாரணி + யியங்கள் செய்வோர் வாவிக வங்கள் செய்வோர் 
நாரணி கேள்வன் போலு ஞாலமே லோங்கி வாழ்வார் . ( 26 ) 
ஆவுடை யம்மைபாக னருட்செய லறிவி லாவோர் 
காவுடை டெளிய னானோ நவிற்றுவன் வேத நான்கும் 
பாவுடை மொழியா வின்னும் பகருதற் கடங்கா தென்றால் 
சேவுடைக் கொடியோ னல்லா லியாவரே தெரிக்கற் பாலார் . 
புண்ணிய கடம்பர் மூதூர் போலொரு தலமு மில்லை 
புண்ணிய சேயா றென்னப் புவியிலோர் தீர்த்த மில்லை 
புண்ணிய கடம்பநாதன் போலொரு மூர்த்தி யில்லை 
புண்ணியம் கேட்டோ ரங்கட் பொருந்திவாழ்ந் திருத்தல் 

[ வேண்டும் . ( 28 ) 


+ வாத்தியம் . 


திருமால் . 


- சந்தனக்காப்பு . 


7 . 


40 


திருக்கடம்பநாத புராணம் . 


( 29 ) 


தவம்பெறு கடம்பர் கோயிற் றலந்தீர்த்த மூாத்தி யோதுஞ் 
சிவம்பெறு செய்யுள் கேட்போர் படிப்பவரெழுதிச் சேர்ப்போர் 
* நவம்பெறு பவர்க்கே தேனு முதவுவோர் ஞால் மீதிற் 
பவம் பெறு துயர நீங்கிக் கயிலையம் பதியை நீங்கார் . 
சூதமா தவர் கோன் மேனாட் யேமா முனிவர் கேட்பக் 
கீதமார் நகரந் தீர்த்த மூர்த்திசீர் கிளந்த வாறே 
போதமார் புலமை கூரப் புகன்றனம் புகழ்ச்சி மேவுஞ் 
சீதமார் பொழில்சூழ் கந்தாச் சிரமத்தின் சீர்மை சொல்வாம் . 
மூர்த்தி விசேடமுரைத்த அத்தியாயம் முற்றிற்று . 

திருச்சிற்றம்பலம் . 


ஆக திருவிருத்தம் ( 140 ) 


திருச்சிற்றம்பலம் . 
ஆறாவது கந்தராச்சிரம வரலாறு 

உரைத்த அத்தியாயம் . 

ஸ்ரீ கடம்பநாதர் துதி . 
அந்தராச் சிரம தாய்வே றமரர்பா லணுகி யானின் 
பந்தராச் சிரம மேவாப் பதமருள் பரனே போற்றி 
யிந்தராச் சிரம் மேவத் தரித்தரு ளிறைவா போற்றிக் 
கந்தராச் சிரம மேவுங் கடம்பநா யகனே போற்றி . ( 1 ) 
( இ - ள் . ) கத்தராச்சிரமமென்னும் பெயர் பொருந்திய திருக்கடம் 

பவன நாதனே ! மூன்றாம்பிறைச் சந்திரனையும் , ஸர்ப்பத்தையும் 
சிரத்தில் தரித்தருளும் இறைவனே ! ( நின்னையன்றி ) அழகிய 
பாரின்கண் தலைமையென எண்ணப்படும் மற்ற தெய்வங்களைப் 
போற்றி ,யான் , ஆகந்தவடிவ மோக்ஷத்தைத் தராத துன்பநிலையை 
யடையாமல் , ஒரு நந்நிலையினை யருளும் பரனே ! நுமக்கு நமஸ் 
காரம் . ( எ - று ) 

( வேறு . ) 


( 
2 
) 


பொறிக ளைந்தும வித்துயர் புண்ணியத் 
துறவின் மேம்படு தூயவ னே சொலுங் 
குறைவில் சீர்க்கடம் பாரணி யங்குகன் 
மறுவி லாச்சிர மப்பெயர் வாய்ந்ததென் ? 
அருளு கென்ன வனைத்துமு ணர்ந்தருள் 
பெருகு சூதப்பெருந்தவன் பேசுவான் 
சுருதி நாதன் சுடர்க்கயி லாயமே 
லருளி யுற்றன னாகம மன்னைபால் . 


( 3 ) 


42 


திருக்கடம்பநாத புராணம் . 


( 4 ) 


( 5 ) 


உரைத்த காலையி னுத்தமி வேறொரு 
ருத்த ளாகக் கடவுள்ச பித்தலால் 
விரித்த வாகம முற்றும் விநாயகன் 
முரித்து வார்கடல் வீசினன் மூழ்கவே 
வேலெ டுத்த விசாகன் வெகுண்டிறை 
பாலெ டுத்த பதிபசு பாசான் 
னூலெ டுத்துவி ரிகட னூக்கினான் 
ஆல டுத்தரு ளாதிய ழன்றனன் . 
சமய மின்மைய றிந்திலை தானிவர் 
நமைய டுப்பலி டுத்தலின் மத்தி 
+ துமியு மீனுரு வாகெனச் சொல்லியே 
குமர ஆமையிற் றோன்றெனச் செப்பினான் 
கூறுங் காலைக் குமரன்வ ணங்கிவெள் 
ளேறு கந்தவி றைவனை வேண்டலு 
மாறு சூடும் மலன றைகுவான் 
தேறு கூடற்ப தியினிற் சென்மித்தே . 
சங்க மேவுந் தமிழ்வலர் சங்கை நீ 
யங்க கற்றி யருட்கடம் பாபுரி 
தங்கி நற்றவஞ் செய்திடிற் சண்டவேற் 
செங்கை யாயருள் செய்துமென் றோதினான் . 
உன்னு வேழமு கத்தனை யோதினாற் 
றன்னை மேவலிற் சாபமு ரைத்திலான் 
கன்னி பாண்டிசன் னாட்டின்க டற்கரை 
மன்னு மீனவர் பான்மக வாயினாள் . 


( 6 ) 


( 7 ) 


( 8 ) 


( 
9 
) 


- 


* அறுக்கப்படும் . 


* பொருந்திய . 


1 


6 - வது கந்தராச்சிரமவரலாறு - அத்தியாயம் . 43 


( 10 ) 


( 11 ) 


( 12 ) 


நத்தி பாகமம் வாய்கொடு நற்கட 
லுந்து மீனென வுற்றனன் கூடலிற் 
குந்த மேந்துங் குமரன் வணிகர்பால் 
வந்து மூகை மகவெனத் தோன்றினான் .. 
வலைகொண் டாகமம் வாய்கொண்ட மீன்படுத் 
திலைகொள் சூலத்திறைவனி றைவியை 
யலைவி னன்மண மாற்றி யவரொடுங் 
கலையுங் கொண்டு கயிலையி னெய்தினான் . 
உம னாகுங்கு மரனவ் வூரின் வாழ் 
வாம மார்சங்கத் தாரைய மாற்றியே 
காம னாகம்பொ டிசெய்க டவுளாஞ் 
சோம் சேகரன் பாதந்து திசெய்தே . 
மூகை யாமிம் + முடையுரு நீங்கவு 
மாக மப்பொரு டோவு மைய 
யோகை யோடரு ளென்னவு மையொரு 
பாக மான பரமன் பகருவான் . 

( வேறு . ) 

இதுமுதல் மூன்றுங்குளகம் 
மழலை மென்மொழிக் குமரகேள் வருமலப் பகையா 
யழகி னுக்கெலா மணியதாய் நமதரு ளதுவா 
யெழில்கொ ளெவ்வகை யூழியு மழிவுறா வியல்பாய்ப் 
பழுதி லாதமெய்ஞ் ஞானமே யளித்திடும் பதமாய் . 
சித்தி யாவையும் தருவதாய்த் தென்றமிழ்ச் சிறப்பாய் 
முத்தி யாவையும் பலிப்பதாய் முக்குறும் பகற்றிப் 
பத்தி யாவையும் தருவதாய்ப் பலவள முடைத்தாய்ப் 
புத்தி யாவையும் தருவதாய்ப் பொருவிலா ததுவாய் . 

ாழ்வு - ஆம் - அம்- ஆர் - சங்கத்தார் . இழி பிறப்பு 
பிரளயம் 

ஆணவம் , மாயை , கன்மம் . 


( 13 ) 


( 14 ) 


( 15 ) 


44 


திருக்கடம்பநாத புராணம் . 


( 
17 
) 


சிறந்த காஞ்சிமா கேரினும் திருச்சிற்றம் பலத்துஞ் 
சிறந்த வாலவாய் கயிலையா தியதிருத தலத்துஞ் 
சிறந்த மந்திரப் பொருளினு மந்தணத் திருவாய்ச் 
சிறந்து நாமுறைத் திருப்பது திருக்கடம் பேசம் . 

( 16 ) 
பிடுசேர் திருக் காஞ்சியில் வித்தியா பீட 
நீடுநாம் புகல் நீபமா வனமிது நிறைசீர் 
கூடும் யோகப் டங்குல விடுமது குறித்தாங் 
கீடிலாத் தவமியற்றுகென் றருளின னெங்கோன் 
எந்தை யோதிய வாசகங் கேட்டிலை வேற்கை 
கந்தர் காஞ்சியின் றென்றிசைக் கடம்பமா நகரின் 
வந்து மாதிடப் பாகனைக் கண்டுள மகிழ்ந்தார் 
தந்தை தாயரை நோக்குறி லுவகையார் சாரார் . ( 18 ) 
அன்பி னான் விதிப் படியவன் றனையருச் சித்துப் 
பின்பு யோகபீ டத்தினில் வேற்கரப் பெருமா 
னின்பி னோற்றலு மியம்புதற் கருஞ்சிவ ஞான 
முன்பு தோன்றிநின் றருளினன் கடம்பில்வாழ் முதல்வன் . ( ) 
ஆத லாற்றிருக் கடம்பமா நகரினை பறிந்தோ 
ரோது சீர்த்திருக் கந்தராச் சிரமமென் றுரைப்பா 
ரீது கேட்டுளேன் வியா தனாங் குருபர னிடத்தே 
மாதவத்தினீ ரென்றனன் வார்சடைச்சூதன் . 

( 20 ) 
கலப மஞ்ஞையும் * கலுழுமும் மதப்பெருங் களிறுங் 
குலவு மேடமு மூர்ந்தருள் குமாவேட் கருளா 
னலமெய்ஞ் ஞானமெங் கோனருள் புரிந்தமை கவின்றா 
மிலகு மத்தலத் தசப்பெயர் மகிமையு மிசைப்பாம் . ( 21 ) 
கந்தராச்சிரம வரலாறு உரைத்த அத்தியாயம் முற்றிற்று , 

திருச்சிற்றம்பலம் . 


ஆக திருவிருத்தம் . ( 161 ) 


* பொழியும் . 

. 


திருச்சிற்றம்பலம் . 
ஏழாவது தசநாம மகிமை யுரைத்த 

அத்தியாயம் 

ஸ்ரீ கடம்பநாதர் துதி , 
உருக்கடம்ப வனமருந்து முரகமுலை யல்குலா 

வுடையாள் கேள்வ 
னருக்கடப்ப வனமலரு மணிந்தசெஞ் சடாமகுட 
னரணோ டொன்னார் 

( குத் 
தருக்கடம்ப வனக்கணியா னாகங்கொண் டருள் சேய்க் 

தனிவா டந்த 
திருக்கடம்ப வனநாதன் சரணார விந்தமலர் 
சென்னி சேர்ப்பாம் . 

( 1 ) 
( இ - ள் ) அழகிய குடத்தையும் , காற்றினையருந்தும் சர்ப்பத்தின் 

படத்தையும் முறையே நிகர்த்த ஸ்தனங்களையும் அல்குலையு 
முடைய ஆவுடை நாயகியாருக்குத் தலைவனாயும் , வெள்ளெருக்கு 
அடம்பு என்னுமிவற்றின் அழகிய மலர்களைச் சிவந்த ஜடாம 
குடத்திற் றரித்தவனாயும் , மும்மதில்களையுடைய திரிபுரங்களு 
டன் அங்குள்ள அசுரர்களின் அகங்காரத்தை யழித்தவனயும் , 
வனமாலையை யணிந்த திருமாலை அம்பாய்க்கொண்டவனாயும் , 
குமாரக்கடவுளுக்கு ஒப்பற்றவாளை யருளிச்செய்தவருமான திருசு 
கடப்பக தருடைய சரணாரவிந்தங்களைச் சிந்தை செய்வாம் . (எ - று ) 
மண்ணேந்துஞ் செஞ்சூட்டுப் பணியரசும் புகழரிய 

மகத நாட்டில் 
விண்ணேந்துங் கடவுளரும் வியப்பெய்து மொருக்கரம் 

விஜய மென்னத 
தண்ணேந்து மலர்ப்பொழில்சூ ழக்ககாத் தொருமறை 
தவத்தின மிக்கோன் 

[ யோன் 
பெண்ணேந்து மொருபாகன் பூசைபுரி வோனவன்பேர் 
பிரம கேசன் . 

( 2 ) 


46 


திருக்கடம்ப நாத புராணம் 


அன்னவருக் கரும்புதல்வ ரெண்மரவர் பெயர்சோம 

னனகன் வேதன் 
பன்னகபூ ஷணன் விபுலன் பவுத்திரனஞ் சன்னிருத்த 

பாத னென்ன 
வின்னவர் நான் மறைமுதல வெல்லா நூல் களுத்தெரிந்தா 

ரினைய நாளின் 
மன்னுமுல கினிற் பெரிதா யுரைத்திடுமெண் சித்திபெற 
மனம்வைத் தாரால் . 

( 3 ) 


வைத்தலரந் நகர்க்கண்ணே யருமறையு மாகமும் 

வடித்த நாவான் 
சித்தமய லற்றவிபண் டிதனென்றோ ரருமறையோன் 

சிறப்பின் வாழ்வா 
னத்தவனை யடுத்தேத்தி யட்டமா சித்தியும்யா 
மணுக வேட்டே 

[ கேட் 
மித்தரையிற் பெறவருளென் றிசைத்தனரப் பெரியோன் 
டியம்பு கின்றான் . 

( 4 ) 
பூசுரர் தங் குலத்தின்வரு புத்திரர்கா ளெம்பானீர் 

புகுந்த வேட்கைத் 
தேசுதரத் தந்திடவல் லேமல்லே மாயினுமச் 

சித்தி யெட்டும் 
சுபுகழ் பெறக்கிடைக்கும் விதம்புகல்வாம் பதுமபுர 

மென்ன மேலோர் 
பேசுநகர் தனிலுள்ளான் றற்புருட னெனுமறையோன் 
பெருமை மிக்கான் . 

( 5 ) 


* அர்தத்தவசியை , 


7 - வது தசநாம மகிமையுரைத்த அத்தியாயம் 47 


/ 


( 
6 
) 


வேதமெழு நான்கென்ன விளங்குமா கமமுதனல் 

விரிவி னாய்த்தான் 
சூதமுனி யெனநாளுஞ் சிவகதைக ளுரை செய்வான் 

றொடர்ந்தங் கெய்தி 
யாதரவிற் கேட்டுலகில் அலகிலோ ரவனருளா 

லனுட்டித துள்ளங் 
காதலித்த தடைந்திருந்தார் நீ விருமம் மாதவனைக் 

கடிதிற் சேர்ந்தே . 
ட்டமுரைத் தரன்கதை கேட் டவனருளா லெய்துவீ 

ரென்னக் கூறி 
விட்டனனம் மறைச்சிறுவர் தற்புருட மேலோனை 

விரைவி னெய்திக் 
கட்டமக லப்பணிந்தா ரன்னவனு முகமனொடு 

கருணை நல்கிக் 
கிட்டுசுதர் காள் நீவிர் யாரெனத்தம் மூரொடுபேர் 
கிளந்தா ரன்றே . 

( 7 ) 
என்னவிழைக் தெம்பானீ ரெய்தினீ ரென வேட்ட 

திசைத்தார் மைந்த 
ரன்னவரைப் பார்த்திப்போ தருட்கடம்பாகர்ப்பெருமை 

படுத்த வாற்றா 
லின்னவைகேட் டனுட்டிப்பினெய்துவீரெனப்புகன்று 

னிருந்து மைந்தர் 
மன்னுமுடன் மயிர்ப்பொடிப்ப விருகணீ ராரமன 
மகிழ்து கேட்பார் . 

( 8 ) 


* எண்ணிறந்தவர் . 

* பிரிக்கிக்க சேர்ந்த காரணத்தினால் . 
தசநாமங்களின் பெருமையை 


48 


திருக்கடம்பநாத புராணம் . 
தவாகரம் முத்திபுரம் யோகபுரம் ஞானபுரம் 

சாற்றுஞ் சீர்சால் 
சிவனருளு மன்னபுரம் வெற்றி புரங் கலியாணச் 

செல்வ மூதூர் 
புவிபுகழுந் திருக்கந்த ராச்சிரமக் திருக்கடம்பர் 

கோயில் பூமேற் 
பவமகலுர் திருச்சத்தி பீடமெனப் பெயர்பத்தும் 
படைத்த தவ்வூர் .. 

( 9 ) 
ஆதியினிற் சாகமெனுந் தீவதனைப் புரந்திடுதா 

லாசர் மேவித 
தீதிறவ மாற்றுதலிற் றவக்கரங் குறளை பிறர் 

செய்யக் கேட்டே 
கோதிறவங் கொன்றபிழை தீர்ந்துசிவ கதியிருவர் 

கூட லாலே 
மூதறிவி ரங்ககர முத்திரக ராகுமென 
மொழியும் வேதம் . 

( 10) 
திருவால வாயில னருண்மேவிச் சிவகுமரன் 

சேர்த லாலே 
யொருவாத யோகபுரஞ் சிவஞான மவர்க்கெங்கோ 

னுதவ லாலே 
யருளாரு ஞானபுரஞ் சிவகுமரன் படைஞர் முத 

லானோர்க் கெல்லாம் 
+ பெருகார்வங் கெடவன்னஞ் சிவனருளி யன்னபுர 
மாமப் பேரூர் . 

( 11 ) 
* கோள் சொல்லுங் குற்றம் . 
பசியாற்றோன்றிய உணவு விருப்பம் . 


7 - வது தசதாமமகிமை யுரைத்த அத்தியாயம் . 49 


கற்றவன் செய் வேள்விதனை யட்டவரை யடக்கடம்ப 

நாதன் முன்னங் 
கொற்றநெடு வாளருளும் பெற்றிமையின் வெற்றிபுரங் 

கோதின் மன்றல் 
* பெற்ற முயர்த் தவன் புரியக் கலியாணப் பெரும்பதியாம் 

பேணிச் செவ்வே 
ளுற்றுநெடுந் தவம்புரியக் கர்தராச் சிரமமென 
வோங்கு மவ்வூர். 

( 12 ) 
வெம்பகைவென் றாறுமுக வேந்தர்புரி வித்தமையாற் 

கடம்பர் கோயி 
சிலம்பதும வாசனமுற் றம்பைதவ மாற்றுதலிற் 

சத்தி பீடஞ் 
செம்பொனெடு மணிமாடத் திருநகரிப் பெயர்பத்துஞ் 

சிறந்து தோன்றி 
யம்புவியிற் புகன்றவர் தம் பிறவிநோ யகற்றுமருக் 
தாய தன்றே . 

( 13 ) 


ப 


என்றுமறை யோனுரைப்பக் கேட்டுமன மகிழ்மைந்த 

ரெழுந்து போற்றி 
துன்றுமிவை யனுட்டிக்கு முறையுமெமக் கருள்செயெ 

தூயோ னன்னோர்க் 
கன்றதுவு மருள் செய்யப் பெற்றனர்தம் மிடத்தடைந்தல் 

வாறு நோற்றார் 
நன்றுலகங் களிப்பெய்தச் சின்னாளிற் சித்தியெலா 
கணுகி வாழ்ந்தார். 

( 14 ) 


இடபம் . 


t ஆசனவகைகளி லொன்றான கமலாஸனம் . 


50 


திருக்கடம்பநாத புராணம் . 


அட்டமா சித்தியென்ப தணுவினுழை யுருக்கொள்ள 

பலவற்றிற் றோய்ந்து 
பட்டிடா அறன்மலைாயிற் பருத்தல் வேண் டியவெல்லாம் 

பலித்து வாழ்தல் 
இட்டமா யாயிரமா தரைக்கூடல் வலியினரு 

மேத்தல் யாரு 
மட்டிலா விழைவுறுதல் வலியினருந் தடுப்பரிதாய் 
வாழ்த லாமே . 

( 15 ) 
உரைத்திடுமிச் சித்தியெலாம் பெற்றுநெடுங் காலநிலத் 

துறைந்து பின்ன 
ரிரைத்தாதி முடியிறைவ னெழிற்கயிலை மலையடைந்தா 

சதனா லென்றும் 
தரைத்தலையார் கடம்பநகர் பெயர்பத்து முரைத்தவர்கள் 

சாற்றக் கேட்டோர் 
வரைத்துமனத் தெண்ணினரிம் மூவர்களு மலர்மாதர் 
மருவ வாழ்வார் . 

( 16 ) 
கந்தர் தம தாச்சிரமத் தீரைந்து திருப்பெயருங் 

கணித்தெண் சித்தி 
முத்துமறைச் சிறுவர்பெறு முறைமைதனை விரிவுபெற 

மொழிந்தா மும்மைச் 
செந்தமிழும் வடகலையும் தெரிந்தவர்க்குக் கற்பகம்போற் 

சிறந்து நல்குஞ் 
சுந்தரர்வா ழத்தலத்தினத்திபூத் தமையுமினிச் 
சொல்லு வாமால் . 

( 17 ) 
தசநாம மகிமையுரைத்த அத்தியாயம் முற்றிற்று . 
ஆக திருவிருத்தம் . ( 178 ) 

விரும்பி . 


திருச்சிற்றம்பலம் . 
எட்டாவது அத்திபூத்த அத்தியாயம் . 

ஸ்ரீ கடம்பநாதர் துதி . 
பொங்கார மூரற் புகழாவுடை யம்மை வாம 
பங்கார மேவும் பதியைக்கதிர் வேலர் வேண்டச் 
சங்கார வாளொன் றருளெந்தையைத் தாம மேற்றுஞ் 
சிங்கார மாடக் கடம் பேசனைச் சிந்தை செய்வாம் . ( 1 ) 
( இ - ள் . ) பிரகாசிக்கும் முத்துக்களைப் போன்ற தந்தவரிசைகளை 

யுடைய ஆவுடை நாயகியார் இடது பாகத்திலே அமைத்தருளும் 
கர்த்தாவை , கதிர்வேலையுடைய குமாரக்கடவுள் ( மலைய மாகரர் 
களை ஜெயிப்பதற்கு ஓர் ஆயுதம் வேண்டுமென்று ) வேண்டச் 
சங்கார வாளை யருளிச்செய்த எமது ஐயனை , முத்துமாலைகள் , 
புஷ்பமாலைகள் ஏற்றியுள்ள அழகிய மாடமாளிகைகள் நிறைந்த 

திருக்கடம்பமா நகரத்திலுறையும் ஈசனைத் தியானிப்பாம் ( எ - று ). 
திருவுற்ற செல்வத் தமிழாய்ந்தறி சீர்த்தி மேவிக் 
கருவுற்ற கண்ட னருட்சைவமெய்க் காட்சி காட்டித் 
தருவுற்ற ஞானப் புனல்சூழ்ந்தது தக்க மேலோர் 
மருவுற்ற தொன்மைப் புகழ்பூண்டது வையை நாடு . 

( 2 ) 
கல்விப் பொருளாய்த் தவர்வத்து களித்து மேவச் 
செல்வப் பொருளீர் துயர்சீர்க்குடி சேர்ந்து வாழு 
நல்வித் தகமிக் கவிக்காட்டினர் * நாக நாடு 
மொல்கித் தொழுஞ்சீர் வளமேவி யுயர்ந்த தோரூர் . 

( 3 ) 


* சவர்க்கம் .. 


தாழ்ந்து . 


58 


திருக்கடம்பநாத புராணம் . 


வேறு . 


( 4 ) 


அப்பொற் பதிதான் றருமாக 

ராகு மென்ப ரறிவுடையோர் 
செப்பத் தகுமத் திருநகர்வாழ் 

செல்வ மறையோர் குலதிலகன் 
மெய்ப்பற் றுடையான் பொய்ப்பற்றை 

வெறுத்தா னறிலான் மேதினிமே 
லொப்பற் றுயர்ந்தா னருளுடையா 

னோங்கு மவன்பேர் குணசீலன் . 
ஞாலம் பரவு மவன்மணையா 

ணாமத் தரும வதியென்பாள் 
கோலம் பாவு திருவனையாள் 

குறித்த பொறையிற் புவியனையாள் 
சீலம் பரவு மருந்ததி போற் 

சிறந்தா ளிவட்கோர் திருமைந்த 
னாலம் பரவு கருமிடற்றா 

னருள்போற் பிறந்து வளர்ந்திருந்தான் . 
* திங்கள் விரவும் பெயர் தரித்தான் 

சிறந்த புதல்வற் கிருவகையார் 
துங்க மணமுந் தொகையறியாத் 

தூய கலையும் பெருமறையுஞ் 
+ சிங்க லின்றிப் புரிந்தளித்தான் 

சிந்தை மகிழுங் குணசீல 
னங்கப் புதல்வன் றனையொருவாட் 

டனியே யழைத்தொன் றருள்புரிவான் . 
* புத்திரசேனன் . 

குறைவின்றி . 


( 5 ) 


( 
6 
) 


8 - வது , அத்தி பூத்த அத்தியாயம் . 


( T ) 


தந்தை மொழிகேட் டியல்பவனே 

தக்க புதல்வ னாதலினா 
னர்த முறுகா ளிறுகடனீக் 

காற்றி யேனைக் கடனெவையுஞ் 
சிந்தை மகிழ்வார் காசிதனிற் 

செய்தென் னெலும்பும் பகிரதியிற் 
பந்த மறவீழ்த் திடுதியெனப் 

பகர்ந்தான் மறைதேர் குணசீலன் . 
பின்பு சிலநாட் கழிந்திறந்தான் 

பெற்ற மறையோ னுரைத்தபடி 
யென்பு தனையோர் குடத்திலமைத் 

தினிய சீடன் கரத்தளித்தே 
யன்பு தருகன் மதிசேன 

னன்றேகாசி யணைபவன் போல் 
முன்பு சீடன் விரைந்தேக 

முயன்று டேந்தான் வினைகடந்தான் . 
கானு மலையும் பெருநதியுங் 

கடுங்கற் * சுரமுங் கடந்து பெரு 
வானும் பரும்வந் தினிதேத்த 

வளருந் தொண்டைத் திருநாட்டின் 
ஞானத் தருதண் டகவனத்தி 

னல்ல கந்த ராச்சிரமத் 
தூனு முயிருங் கரைந்துருகு 

முச்சிப் பொழுதல் குறவணைத்தான் . 


( 8 ) 


( 9 ) 


+ பாலேகிலம் . 


திருக்கடம்பநாத புராணம் . 


அடைந்து கர்த ராச்சிரமத் 

தருளுத் தாவா கினியாற்றிற் 
குடைந்து சந்தி புரியுங்காற் 

கூல மிருந்த மாணவகன் 
+ மிடைந்த சுமையிற் புதுமணமொன் 

றெய்தக் கண்டு வியந்து விரைந் 
திடைந்த வெலும்பார் கடமதனை 

யவிழ்ப்ப மலரா யிருந்ததுவே . 


( 10 ) 


கண்டா சிரியன் றனக்குரையான் 

முன்னைப் படியே கடமதனைக் 
கொண்டா னடிசி லமைத்ததற்பின் 

குலவி யருந்திக் குரவோனும் 
வண்டார் பொழிற்க ணன்றிருந்து 

காசி யணைந்து வரன்முறையால் 
விண்டாழ் நதிமீ திடவெடுத்தான் 

வெள்ளை யெலும்பா யிடப்புகல்வான் . 


( 11 ) 


செற்ற மறுசீர்க் குருபரனே 

சிறியேன் வியப்பொன் றறிவேன்மு 
னுற்ற துறைத்தா லற்றதுவக் 

தொன்று மென்னும் பழமொழியான் 
மற்ற துரைப்பேன் முனமஞ்சி 

வழங்கா திருந்தேன் சேயாற்றிற் 
குற்ற மறுமுற் பலமலராய்க் 

குலவிற் நிதுவே குடத்தகத்தே . 


( 12 ) 


* ஆற்றங்கரை, 


இறக்கின . 


1 கோபம் . 


55 


( 3 ) 


8 - வது அத்தி பூத்த அத்தியாயம் . 
எனமா ணாக்க னியம்புரைகேட் 

டிறும்பூ தெய்தி வரும் பெரியோன் 
சினமால் விடையோன் செயலெவரே 

தெளியத் தருவார் காசியி 
முனமா மலராக் திருத்தலந்தான் 

பெரிதோ முழுது மிவன்மொழியை 
வனமாங் கெய்தி யறிந்தவ்வாற் 

றமைத்தல் வேண்டு மற்றிதுவே . 
அவ்வா றமைக்கத் தாதையுரை 

யன்றே யீன்றா ராசிரியன் 
செவ்வாய் மொழியை மறுத்தவரே 

தீவாய் நரகிற் சேர்வரிதை 
யெவ்வா றிடுவே னெனப்புத்தி 

சேன னெண்ணி யிடருழந்து 
தெவ்வா னவரூ ரெரித்தவனே சிவனே 

தெளிவொன் றறிந்திலனே . 
எந்தா யிறைவா வடியவற்கோ 

* செய்ப்பினிடத்தின் வைப்பேயென் 
சிந்தா மணியே தெள்ளமுதே 

திரள்கானரியைப் பரியாக்கித் 
தந்தா யிதழி ஈறுத்தாராய் 

தமியேனிடர் தீர்த் திடவிங்கே 
வர்தாண் டருளென் றிடச்சிவனோர் 

வானமொழியா லருள்புரிவான் . 


( 14 ) 


( 15 ) 


திருக்கடம்பவனமாகிய அத்தலத்திற்குச் செனத 


ஆச்சரியம் . 

, 
வறுமை . 


56 


திருக்கடம்பநாத புராணம் . 


சிறந்த காசி யிதினுமிகச் 

சிறந்ததலமின் றாயினுமிங் 
கிறந்த பொழுதாம் பதமுத்தி 

யியம்புங் கடம்பர் கோயிலின்வந் 
துறைந்த பொழுதே பரமுத்தி 

யுதவு மதனாற் காசியினு 
நிறைந்த பெருமை யுடையது நா 
னீங்கா துறையும் பதியதுவே . 

( 16 ) 
அலர்சூழ் கங்கா நதியினுமுன் 

கனய னுரையுந் தவராதே 
சிலவென் பமைத்துப் பலகொடுபோய்ச் 

சேயாற் றிடுகென் றரனருளான் 
மலர்வான் மொழிகேட் டருமறையோன் 

மகிழ்ந்தவ் வணமே விட்டெழுந்து 
குலமா மலர்சூழ் திருக்கடம்பர் 
கோயில் புகுந்தான் குறை தீர்த்தான் . ( 17 ) 

( வேறு . ) 
மன்னுங் கந்தராச் சிரமம்வந் திடுதலு மவரும் 
பொன்னுர் தெண்டிரை வீசிடும் புகழ்க்குக நதியிற் 
றுன்னுங் காற்றுநீர்த் துளிதனைத் தூவவெள்ளெலும்பு 
மின்னு மாமல ராயிடக் கண்டனன் வியந்தான் . ( 18 ) 
உரைத்த சீடனைத் தழுவினன் புகழ்ந்தன னுனைப்போற் 
றரைக்கு ளாரெனக் குயிர்த்துணை யாவர்நின் சார்பாற் 
பரத்தை யேகுறித் திருந்தசக் தாதையும் * பவம்போய்த் 
+ திரத்தை மேவிய வீட்டினைச் சேர்ந்தன னென்றான் . ( 19 ) 
* | ஜனன மரண மற்று . 
அகண்ட பாவனையை . 


8 வது , அத்தி பூத்த அத்தியாயம் 


57 


திகழு முத்தர வாகினிச் சேய்நதி யாற்று 
மகிமை யோதிருக் கந்தராச் சிரமஞ்செய் மாண்போ 
புகழு 

மிக்கடம் பேசனா ரருள் புரி பொற்போ 
பகரு மென்பிவண் பூத்ததென் றாடினன் பரவி . ( 20 ) 
சீட னோடுமக் கங்கையிற் சிறந்த சேயாற்றி 
னாடி நான்மறைப் படிபிதுர்க் கடனுமக் காற்றி 
யேடு நீடுமவ் வென்பல ரினை தனை யீன் றோன் 
வீடு சேர்கவென் றந்ததிப் புனலிடை விடுத்தான் . ( 21 ) 
புத்தி சேனனென் றுமைபெறும் பூசுரன் புனன்மீ 
தத்தி பூத்ததை யமைத்தலு மளையவன் ராதை 
முத்தி சேர்ந்தன னாதலின் முருகன்மா நதியிற் 
சித்த மன்பிலா ரென்புவீழினுஞ்சிவ கதியே . { 22 ) 
பத்தி யாற்புக லிக்கிறை யென்பையோர் பாவான் 
முத்த வாணகை யாக்கிய பதியுமுப் போது 
நித்த மூன்றலர் தருந்திருத் தணிகையு நிகழ்த்தி 
னத்தி பூத்தவித் தலத்தினுக் கினையென லாமோ . ( 23 ) 
சிறந்த வித்தலப் பெருமைகண் டாயிடைச் சின்னா 
ளறந்த வாதுசே யாற்றினிற் படிந்தருட் கடம்பி 
னிறங்கொள் செஞ்சடை நின்மலக் கொழுந்தினை யேத்தித் 
துறந்து ளோர்க்குமங் கரியவீடடைந்தனர் தூயோர் . ( 24 ) 
இன்பு சேர்கந்த ராச்சிர மத்திரு நதியி 
னென்பு செங்கழு நீர்மல ரானதை யிசைத்தா 
மன்பர் சூழுமத் தலத்திடை யமலனை யேத்தி 
முன்பு நால்வர்வந் தருத்தவம் புரிந்தமை மொழிவாம் . 

( 25 ) 
எட்டாவது அஸ்திபூத்த அத்தியாயம் முற்றிற்று . 

திருச்சிற்றம்பலம் . 
ஆக திருவிருத்தம் . ( 208 ) 


( 
1 
) 


திருச்சிற்றம்பலம் . 
ஒன்பதாவது சூராதிகள் தவம்புரிந்த 

அத்தியாயம் , 

ஸ்ரீ கடம்பநாதர் துதி . 
தேடு மாலயற் கரியது திருவருட் சிறப்பாற் 
கூடு மாதவ ருளத்தது குளிர்ந்தவம் பலக்கூத் 
தாடு மாகமப் பொருளதென் னகவிரு ளகற்றி 
நீடு சீர்த்திருக் கடம்பர்கோ யினிறிக ழொளியே . 

ள் ) ( வெளியே கண்டறிய வேண்டுமென்று ) தேடும் பிர 
ம்மா விஷ்ணுக்களுக்குக காண வரிதாயும் சிற்சத்தியின் திரு 
வருளால் லோஹம்பாவனை செய்யும் ஞானிகளின் ஹிருதய கம 
லத்தில் விளங்குவதாயும் , உபசாந்த சிற்சபையில் ஆநந்த நீர்த்த 
னஞ் செய்யும் வேதா கமங்களின் பொருளாயும் உள்ளது அடியே 

து மனவிருளை நீசகித்திருக்கடம்பர் கோயிலின் கண் வீற்றி 
ருக்கும் ஜோதி ஸ்வரூபமேயாகும் - ( எ - று ) 

( வேறு . ) 
செப்ப ரும்புகழ் பொதிதருஞ சாகக் 

தீவ கத்தினைச் செய்யகோ னடத்துந் 
தப்பில் சீர்ப்பிர பாகர வேந்தன் 

றனையர் நால்வர்கள் சூரனெ பதும் 
னொப்பில் சிங்கனே தாரக னென்ன 

விவரிற் சூரனுக் கணிமுடி சூட்டி 
வைப்பளித்திடுஞ் சுமையொழித தன்னோன் 

மனையொ டுந்தவ வனம்புகுந் தனனால் . ( 2 ) 
* குறிப்பு : - சுப்பிரமணிய பராக்கிரமம் 

187 - வ 
பதங்காய் வர்க்க மூர்த்தி பராக்கிரமம் பார்க்க . 


9 - வது , சூராதிகள் தவம்புரிந்த அத்தியாயம் 59 . 
தந்தை போயபின் சூரனுந் தனைநேர் 

தம்பி மாரொடுஞ் சார்ந்துவாழ் நாளிற் 
சந்த னாசல முனிவனங் கடுப்பச் 

சயங்கொள் சூமனும் பதுமனும் போற்றி 
யெந்தை யாம்பவப் பிணிதவிர்ந் துய்வான் 

இயம்பு வாயொரு பொருளென வவனும் 
புத்தி யாலொரு கணப்பொழு தெண்ணிப் 
புகலு வானவ சகமலர் களிப்ப , 

( 3 ) 


கரண மியாவையும் கடந்தது நிறைந்த 

கருணை யங்கட லானது சனன 
மரண நீப்பது தனை நிக ராகி 

வாச கங்கடந் தது மனக் குகையிற் 
கிரண பானுவி னொளிர்வது வேதங் 

கிளக்கு மாகம முதற்கலை தோன்றும் 
பிரணவப்பொருளானது பரவும் 

பெட்பி னோர்க்கருள் வடிவுகொண் டதுவே . ( 4) 


பொங்கு போருண் மூவிரு முகமும் 

பொருத்து மாறிரு + நோக்கமுங் கமலச் 
செங்கை வேலுடன் பன்னிரு படையுஞ் 

செய்ய கிண்கிணிப் பாதமுங் கொண்டே 
மங்க ளம்பெறு கடம்பணி புயத்தன் 

வடிவ மேதின மனந்தனி னினைத்தே 
யங்க வன்மயில் வாகனத் துவச 

மாயி னுங்களுக் கழிவிலை யென்றான் . 


( 5 } 


* அகத்தியர் . 


நயனம் . 


60 


திருக்கடம்பநாத புராணம், 


என்று கூறிய முனிவனைப் பின்னு 

மேத்தி மன்னவ ரியம்புவர் தவத்தோய் 
நன்று சொற்றனை யிவற்றினை யாங்க 

ணணுகு மார்க்கமு நவிலென விரப்பத் 
தென்ற லார்பொழி னாவலந் தீவிற் 

றிரைகொளுத்தர வாகினிச் சேயா 
றொன்று கந்தராச் சிரமத்திற் றவ நீ 

ருஞற்றி டிற்சில வாண்டினி லுறுவீர் . 


( 6 ) 


( 
7 
) 


விரத ராகியங் கருந்தவம் புரிந்து 

வேட்ட வாறடைந் தார்களெண் ணிலராஞ் 
சரத மென்றுதென் மலைமுனி யகன்றான் 

சிங்கன் றாரகன் மதிடத் தொருகாற் 
றிரண விந்துவந் தடுதிறற் காளி 

செலுத்து மூர்தியா பையன்வா கனமாய்ப் 
பரவி யாமினென் றவர்க்குமத் தலமே 

பன்னி யேகின னன்னமா தவனே . 
செந்த மிழ்க்கிறை செவியறி வுறுத்தத் 

தெளிந்த சூரனும் பதுமனுந் திரண 
விந்து மாதவ ரருளிய துணர்ந்த 

வெற்றிச் சிங்கனுந் தாரகன் றானும் 
கந்த ரூர்தியுந் துவசமும் வலிசேர் 

காளி யூர்தியுங் கண்ணுதல் திருமான் 
மைந்த னூர்தியு மாவதே கருதி 

வரம்பெறத்தவம் புரிந்திட நினைவார் . 


( 8 ) 


* நிச்சயம் , 


9 - வது சூராதிகள் தவம்புரிந்த அத்தியாயம் 
பொகுட்டுத் தாமரைப் புண்ணியன் றருமேழ் 

புணரி சூழுமிப் புவியினோ ராறாய் 
வகுத்த தீவெலாம் போகமே வழங்கு 

மற்றை நாவலந் தீவெனி லெவர்க்குக் 
தொகுத்த போகமு மோக்கமுங் கொடுக்குக் 

தோகை பாகன்வா ழிடம்பல வாகி 
மிகுத்த தென்றற வோர்சொலுந் தலத்தே 

மேவி நோற்றியாம் விழைந்தவா றடைவாம் . ( 9 ) 
இதனை யன்றி வே றிருங்கதி வருமா 

றில்லை யென்னநான் மன்னரு மியைந்தே 
+ கதனை சிந்தைய ராயொருப் படுங்காற் 

கருதி முன்னவ னரசியற் கையிற்றன் 
சுதனை வைத்துடன் மேருவின் றென்பாற் 

றொண்ட நாடெனும் தோகைகண் மணியா 
மதனை வென்றகட் கடம்பநா யகன்வாழ் 

வனப்பு மிக்குயர் தலத்தின்வந் தடைந்தார் . ( 10 ) 


அடைந்த நால்வரு முத்தா முகச்சே 

யாற்றி னாடிநன் னியமமு மாற்றி 
* மிடைந்த செம்மணிக் கோயிலை வலமாய் 

மேவி யாவலிற் கடம்பநா யகனைக் 
கடைந்தி டாவமு தினைத்தொழு துருகிக் 

கரைந்த வன்பின ராயரி தகன்று 
குடைந்து வண்டிமிர் மலர்ப்பொழி லிடைமுன் 

குறித்த வாறிருந் தருந்தவம் புரிவார் . 


( 11 ) 


+ சிறந்தது . 


சதம் + கை . 


1 செருக்கமாய் மணிகளைபிழைத்த 


162 


திருக்கடம்பநாத புராணம் . 


ஐந்து தீயிடை யமர்ந்து நீ சிலைகா 

யருந்தி யும்பல பகலுண வகன்றுக் 
கொந்த முற்படு வேனிலின் வெயிலிற் 

குளிரு முன்பனி பின்பனிப் புனலின் 
மைந்து கொண்டு நின் றைம்பொறி யடக்கி 

மன்னர் நால்வரு முன்னிய பெறுவா 
னிந்த மாதவ மன்றியும் பலரோன் 

பியற்றுங் காலையி னடந்ததை யிசைப்பாம் . ( 12 ) 
இன்ன வாறிவ ரருந்தவஞ் செயுங்கா 

லெள்ளி லா துயர் வெள்ளியங் குவட்டித் 
றன்னை யேநிக ருமையொரு பாகத் 

தம்பி ரானருட் டிருனடந் தொழவே 
பின்னை நாயக னாதிய வானோர் 

+ பெயரு மூர்தியைத் தாழ்வரை நிறுத்தி 
முன்னி மீச்செலக் கலுழனோ டனமு 

முருக னூர்தியை படுத்திது மொழியும் . ( 13 ) 
வைய கந்தொழுஞ் சாகத் தீவகத்தின் 

மன்னர் நின்பதம் வாரணம் பெருமை 
யையை யூசரி சாத்தன தழகா 

ரானை யாம்பெரு வாழ்வும் வந் தடையப் 
பொய்யில் வான்றவ மனமுதன் மூன்றும் 

பொருத்த மெய்திபல் லாண்டுகள் புரிந்தா 
ரைய நும்பெரு வாழ்விது கணமோ 

வருக ணங்கொலோ வகலுவ தறியேம் . ( 14 ) 


* திடம் . 


t செலுத்தும் 


| பத்திரகாளி 


9 - வது சூராதிகள் தவம்புரிந்த அத்தியாயம் 63 


கடிம லர்ப்பொழிற் கடம்பமா நகரின் 

கண்ணி பற்றிடிற் றவம்பிழை வாரா 
முடித லுண்மைய தெனங்கனம் தெமையாள் 

முதன்மை யெய்தினீ ராதலின் மொழிந்தேம் 
அடிகளே வெள்ளம் வந்திடு முன்ன 

மகலுங் வான்கரை புரிவ ரென்றகலப் 
படிவ மஞ்ஞையுஞ் சேவலு மூடன் போய்ப் 

பாரினற்றவம் புரியவர்க் குரைக்கும் . ( 15 ) 
நீவிர் நால்வர் நெடுங்கன லிடையே 

நின்ற ருந்தவஞ் செய்தலென் பெறவென் 
சாவி யாக்கையு மெடுத்தருக் திடல்போல் 

திரத்தெ திர்த்துநின் றுரைத்தலு நடுங்கி 
நாவு லர்ந்துதா னயந்தவை யுரைத்தார் 

நம்ப தம்பெற விழைதலிற் பேயா 
யாவி ரென்னலும் பணிந்து தவங்க 
ளவம தாயின வோவென வழுதார் . 

( 16 ) 
வெள்ளி யங்கிரிப் பூதரிற் பூத 

கணங்களாகிநீர் மேவுவீ ரென்னா 
வுள்ள மன்புற வுரைத்தது கேட்டே 

வுற்ற நால்வரு முயரண்டா வரணர் 
தெள்ளு சீர்க்கணத் தொடுமிருக் தயன்மால் 

செறுத்து மூர்திரஞ் செய்தவஞ் சிதையக் 
கொள்ளி வைத்தன வேயென வெண்ணிக் 
கூடு காலம்பார்த் திருந்தனர் கொதித்தே . 

( 17 ) 


64 


திருக்கடம்பநாத புாரணம் : 


(வேறு ) 


( 18 ) 


மற்றொர் வைகலில் வெள்ளியங் கிரிதனின் 

வள்ளலார் தமை யேத்த 
வுற்ற வானவர் வாகனத் தாழ்வரை 

யொறுவியங் குறு காலைச் 
செற்ற மேவுமிப் பூதர்க ணால்வருஞ் 

செய்யவேற் கும் ரேசன் 
வெற்றி யூர்தியா மயிலினைச் சேவலை 

யடுத்திது வின வுவரால் . 
நுங்க ளாற்றலெம் முரையகத் தடங்குமோ 

கோற்பர்மா லயனுக் தாட் 
பங்க யந்தொழற் கென்றிடி லிவ்விரு 

பறவைகள் செருக் காலே 
இங்க னுங்களை இகழ்ந்தன யன்னமுங் 

கலுழனா மிவை மாள 
மங்கு போர்த்தொழில் புரிந்திடி லியாங்களும் 

வருவமென் றுரைசெய் தார் . 
என்னக் கூறலும் கொதித்துமா மஞ்ஞையுஞ் 

சேவலு மெதிர்க் தேகி 
யன்னப் புள்ளுடன் புள்ளா சுடனம 

ராற்றிய வது காலைக் 
கொன்னற் பூதரும் பொருதன சன்னமுங் 

கருடனுங் குறைர் தேதம் 
மன்னர்க் கோதிடத் தருணமின் றாதலான் 

மறைந்தொளித் தன வன்றே . 


( 19 ) 


( 20 ) 


9 - வது , சூராதிகள் தவம்புரிந்த அத்தியாயம் 65 


தொடர்ந்து சென்றுகண் டனத்தினைக் கலுழளைத் 

துணைப்படு மிமை யோரைத் 
தடிந்து பூதரு மஞ்ஞையுஞ் சேவலுந் 

தணந்தன ரது காலை 
யடைந்த வானவ ரிரங்கின ராயிடை 

யமலன் வெள் விடை யேறு 
மடந்தை பாகன தருள் கொடு மீண்டனர் 
மறையவன் முதல்வா னோர் . 

( 21 ) 


( 22 ) 


ஏகு மவ்விடை யிமையவ ரனைவரு 

மிருந்துய ரெடுத் தோதக் 
கோகு லம்புரை மேனியன் விதியொடு 

குமரவே ளடி போற்றி 
யாகு லங்களை யெடுத்துரைத் திரந்திட 

வறுமுகன் வன மேவு 
மாக ணங்களுட் சூரனா தியர்தமை 

வருந்துறச் சபிக்கின் றான் . 
நீவிர் வானவர்க் கிடர்செயு நீர்மையி 

னிருதரிற் பிறந் தின்னும் 
தேவர் தெவ்விராய்த் திரிககம் வேலுமைச் 

செகுக்குமென் றருள் செய்தே 
சேவ லோடுமச் + சிகண்டியை வெகுண்டுமைத் 

தீண்டிலே மினியென்றான் 
றாவு பூதர்முன் றவம்புரி பயனருள் 

சண்முக வெனத் தாழ்ந்தார் .. 


( 23 ) 


t மயில் . 


துன்பம் . 

5 


66 


திருக்கடம்பநாத புராணம் , 


( 24 ) 


என்றி ரத்தலுங் கந்தராச் சிரமத்திற் 

புரிதவ மிட ரெய்தா 
தொன்று நற்பய னாதலா லசுரரா 

யுதித்தபின் நாமூ ரும் 
வென்றி மஞ்ஞைவா ரணங்கரி யரியென 
மேவுவிர் நீரென் 

னா 
நன்று கூறியன் றவரழித் தவையெலா 

மெழுப்பின * னவைதீர்ப்பான் . 
பொருவின் மஞ்ஞையுங் குக்குடத் துவசமும் 

புகழ்புனை கும ரேச 
னொருவ லுங்கருத் துளைத்தடி யேம்பிழை 

யொப்பிலாய் பொருத் தாள்கென் 
றருவி யின் விழிப் புனலுகுத் தலுங்குக 

னறைகுவ னிப் பூதர் 
திருவின் மிக்குயர் கடம்பமா நகரின்முற் 
செய்தவஞ் சிதைத்தீ ரால் . 

( வேறு ) 
தரும மாவது பிறர்க்கிதஞ் செய்தலத் தருமம் 
புரித ராமையே பாவமிப் பொருளினு மிகையா 
யொருவி டாததீங் குறுத்தனீ ருய்யுமா றுளதோ 
கருதி லிவ்வழுக்காறுதீ + நிரயமே காட்டும் . 
ஆவ தாயினும் பேரழற் கீரமின் றதனா 

வி னாலுணர்த் தருஞ்சிவ ஞானமுன் நமக்கே 
சேவு யர்த்தபெம் மானருள் செய்தவத் தலமே 
மேவு வார்வினை யனைத்தையும் வீட்டிவி டளிக்கும் . 

* நல்வ = குற்றம் . உவமை நாகம் . 


( 25 ) 


(26 ) 


( 27 ) 


9 - வது சூராதிகள் தவம் புரிந்த அத்தியாயம் . 67 
நறும லர்ப்பொழிற் காஞ்சிமா நகரினுக் கணித்தாய் 
மறுவி லாதவக் கந்தராச் சிரமத்தின் மருங்கே 
யுறுத வஞ்செயி லின்பவீ டுதவுது மென்னாக் 
குறுமுனிக்கருள் குருபரக் குரிசில்கூ றினனால் . ( 28 ) 
இலைகொள் வேற்படை யேத்து பெம் மானிவை யியம்பக் 
கலவ மஞ்ஞையுஞ் சேவலுங் கயிலையை யகன்றே 
தொலைவில் வெம்பவந் தொலைத்திடத் * துறுமலர்ப் பொழில்சூ 
மூலகில் சீர்த்திருக் கடம்பமா நகரின்வந் தணைந்த . ( 29 ) 
திறங்கொள் சூரன் முன் னால் வரு மாபைபாற் செனித்தார் 

கறங்கு வண்டிமிர் காந்தளங் கண்ணிபான் பூவை 
நிறங்கொண் மான்முதற் றேவரைப் போக்குபு நெடுங்கா 
ருறங்கு பைம்பொழிற் கந்தமா தனக்கிரி யுற்றான் . ) 
சுத்த ராச்சிர மத்தினிற் கடுந்தவ னால்வர் 
வந்தி யற்றிய துரைத்தன மலைமகட் கினிய 
மைந்த னீக்கிய பூத்தலைக் சேவலும் மயிலு 
முந்து சேர்ந்தவண் முத்திபெற் றமையினி மொழிவாம் . ( 31 ) 
சூராதிகள் தவம்புரிந்த அத்தியாயம் முற்றிற்று . 

திருச்சிற்றம்பலம் . 
ஆக அத்தியாயம் 9 - க்குத் திருவிருத்தம் . ( 204 ) 


( 30 ) 


* நெருங்கிய 


t ஒலிக்கும் . 


திருச்சிற்றம்பலம் 
பத்தாவது சேவலும் மயிலும் சிவகதிபெற்ற 

அத்தியாயம் . 

ஸ்ரீ கடம்பநாதர் துதி . 
எங்கு மாகி யுயிர்க்குயிரா 

யிருமூன் றெழுத்தி னுரைப்பொருளாஞ் 
செங்கை வேலோன் கொடியூர்தி 

செய்த பிழைதீர்த் தருள்வீட்டிற் 
றங்க வருளுங் கடம்பவனந் 

தனிலு மடியார் தமதகத்தும் 
கங்கை யுடன்வாழ் திருக்கடம்ப 
நாதன் திருத்தாள் சிரத்தணிவாம் . 

( 1 ) 
இ - ள் . ) எங்கும் வியாபித்துச் சகல ஜீவர்களிடத்தும் அந்தர்யாமியாய் 

விளங்கி , " சரவணபவ வென்னுஞ் சடாக்ஷரமநுவின் லசுமி 
யார்த்தமாய் விளங்கும் அறுமுகப் பெருமானது வாகனமும் 
கொடியுமாகிய மயிலும் சேவலும் செய்த பிழையைப் பொறுத் 
தருளிய மகிமை வாய்ந்த திருக்கடம்ப வனத்திலும் அடியார்க 
ளது உள்ளத்திலும் , ஆவுடை நாயகியுடன் வாழாநின்ற திருக் 
கடம்ப நாதரின் திருவடித் தாமரைகளைச் சென்னிமேற் சூடு 
வாம் . ( எ - று ) . 
அறஞ்சேர் தவத்துக் காசிபரை 

யணைந்த மாயை யிடத்துதித்த 
மறஞ்சேர் சூரன் முதன்மூவர் 

வருத்துக் கொடுமையாற் சுரர்வான் 


10- வது சேவலும் மயிலும் சிவ - அத்தியாயம் 69 


றுறந்தார் சிலர்கள் சிறைப்பட்டார் 

துறக்க வேந்தன் காழியினிற் 
சிறந்தே தவஞ்செய் தனன்றீங்கி 

னீங்க நினைந்தக் காலத்தே . 


( 2 ) 


( 
8 
) 


இழுமென் னருவித் திருக்கயிலை 

யிறைவ னருளா லுமையவளும் 
பழுதி லிமவான் மகளாகிப் 

பரிந்து தவஞ்செய் தனள்பானுந் 
தொழுத சனகா தியர்க்கருளி 

யோகத் திருப்பத் தொல்லுலகந் 
தழுவின் பகல மகபதியும் 

தளர்ந்து மதனை வேண்டிடவே . 
மறைந்தே நின்று மலர்ப் + பகழி 

தூவுமதனை மாய்த் துமையாள் 
அறந்தா னோக்கி மணஞ்செய்து 

காமற் கருவ முருவளித்தங் 
குறைந்தோங் கலின்வந் தமார்தொழ 

வுதித்த முகத்தோ டாறுமுக 
திறந்தாங் கியகட் பொறியளித்தான் 

நினையா ரகத்துக் கொளித்தானே . 


ஆறு பொறியும் பரந்தருளா 

லடங்கி யனல்கா லுடனிமையோ 
ராறு மருவிச் சரவணஞ்சேர்க் 

தாறு மகவா : பாான் முலை 


* நீர்பாய் சப்தம் . 


அம்பு 


கார்த்திகை மாதர் 


70 


திருக்கடம்பநாத புராணம் . 


(5 ) 


வாறு வழிபா லருந்திவிளை 

யாடி வருங்கால் விபுதரிட 
ராறும் வகையா லிலக்கத்தொன் 

பதுவீ ரர்களு மவதரித்தார் . 
ஈச னுமையுன் மதலையென 

வெடுத்தா றுருவு மொன்றாகி 
நேச மொடும்பா லளித்தளிக்க 

நிமலன் மகவை மார்பினணைத் 
தாசில் கயிலை யணையவிளை 

யாடி முருக னசமேறிப் 
பேசும் விதியைச் சிறை சேர்த்திப் 

பெருமாற் கருளி விடுத்திட்டான் . 


( 6 ) 


எந்தை யுடனங் குமையவளு 

மிமையோர் கூறு முறைக்கிரங்கிக் 
கந்தன் றனையோர் நாளழைத்துக் 

கதிர்வேன் முதலாம் படையருளி 
மைந்த வசுரர் தமைவென்று 

வாவென் றருளப் படைகளுடன் 
முத்திப் புவிமேற் * கரிமுகனை 

முடித்தா + னசலம் பொடித்தானே . 
அன்று தேவ கிரியிலமர்க் 

தருட்கே தார முதற்பதிகள் 
சென்று கண்டு திருச்சேய்லை 

வரிற் சிவன்றன் படைபெற்றுத் 


( 7 ) 


தாரகன் 


t சௌஞ்சன் . 


10 - வது , சேவலும் மயிலும் சிவ - அத்தியாயம் 71 


( 8 ) 


துன்று சுரந்தீர்க் தருட்செந்தூர் 

சூழ்ந்தங் கசுரர் திறங்களெலாங் 
குன்ற வின்றிக் கேட்டருளக் 

குறித்தா னுடுவிற் றெரித்தானே . 
சூர பன்ம னரிமுகவன் 

றும்பி முகன்மை முகிப்பிறப்பும் 
வீர யாகத் திவர்க்கெங்கோ 

னளித்த வியப்பும் திசைவென்றே 
கோர முடிபெற் றெழின்மணஞ்செய் 

தரசாள் கொடுங்கோன்மையும் பிறவும் 
கீர னுரை போற் குருமொழியக் 

கேட்டான் றணிகை நட்டானே . 
எற்ற குமரன் நூதேவ 

+ விருங்குன் றகன்றே கடல்பாய்ந்தங் 
காற்றல் வீர சிங்கனொடு 

மிலங்கை வீழ்த்தி யதிவேகன் 
றோற்று யானை முகற்கொன்று 

தகரிற் றுயர்கூர் சயந்தனையுந் 
தேற்றி யவைசென் றரியணைமேற் 

சிறந்தான் - சிலம்பிற் பிறந்தானே . 


( 9 ) 


| 


( 10 } 


தகுதி பொழிந்து சதமுகனைக் 

காவ லாளர் தமைநகரைப் 
புகுபைஞ் தூற்று முகத்தினரைப் 

பொருவச் சிரவா குவையாளி 


* அசமுகி . 


கந்தமாதனகிரி . 


வீரவாகு . 


72 


திருக்கடம்பநாத புராணம் . 


( 
11 
) 


( 12 ) 


முகனை யழிவு புரிந்தந்தி 

முந்த வந்து சூர் * நினைவைக் 
குகனை வணங்கி யுரைத்திட்டான் 

கொற்ற வீர வாகுவே . 
அவுணர் குலவே ரறுப்பனெனக் 

குகன்பா சறைவந் தமர்ந் திடலும் 
தவறில் போர்செய் கெனச்சூரன் 

பானுகோபன் றனை விடுத்தான் 
கவர்போர் புரிகென் றிளையோனைக் 

கடிது விடுத்துக் காரவுணன் 
புவிமீ தோடத் - துரந்தான் முன் 

பொறியா றாகிப் பரந்தானே 
எண்ணிக் குமரன் வருசூரோ 

டெதிர்ந்து பெரும்போர் புரிந்தவனை 
வண்ணக் கிரீட பங்கமுற 

வருத்திச் சூரன் மகன்மாயைத் 
திண்ணப் படையால் வீரர்களைச் 

சேனை யுடனீள் கடலின்மய 
லுண்ணச் செயக்கண் டதைவேலா 

லொழித்தான் கருணை கொழித்தானே 
மைய லகலச் சூரநகர் 

மாய்த்துக் கனகன் மீனாகக் 
* கொய்தி முகன் வாயிரமாங் 

குமர ரமைச்ச ருடன் கொன்றே 


( 13 ) 


* எண்ணம் . - தூரத்தினான் . 1 அக்கினி முகன் . ( கொய்x p ) 


10 - வது , சேவலும் மயிலும் சிவ- அத்தியாயம் 78 


(14 ) 


( 15 ) 


வெய்ய பானு கோபனுயிர் 

வீட்டி யணைந்த வீரபுய 
னையன் மலர்த்தாள் பணிந்தேயன் 

பருளென் றிரப்ப வருள்புரிந்தான் . 
முடியா யிரஞ்சே ரரிமுகனை 

முன்னோன் விடுப்ப வச்சிரத்தாற் 
கடியோ னுயிர்கொன் றாயிரத்தெட் 

டண்டச் சேனை களை முழுதும் 
பொடியாய்ப் பொடித்திந் திரஜால 

மெல்லாம் போக்கிப் பொருசூரன் 
மடியா மாயை யுருப்பலவு 

மடித்தான் வடிவேற் பிடித்தானே . 
உலக முழுதுந் தானாமோ 

ருருவங் காட்டி யொருமாவாய் 
நிலவு சூரன் றனை வேலா 

னீற்றி யிருவே றுருவாக்கக் 
கலகச் சேவன் மயிலாகக் 

கண்டு கோழிக் கொடியாக 
வலகின் மயில்வா கனமாகென் 

வமைத்தா னவர்முன் னளித்தானே . 
சிறு மமரிற் றானிறந்த 

சிங்க முகனுந் தாரகனும் 
வீறு மரியுங் கரியது வாய் 

வேலோ னருளால் வந்தேத்தக் 


(16 ) 


* முன்கலகஞ் செய்த . 


74 


திருக்கடம்பநாத புராணம் . 


கூறும் வலிசேர் காளியொடு 

சொற்ற னைய னூர்தியதாம் 
பேறு தந்தோ மெனவவர்பாற் 
பெரிதும் மகிழ்வா லமர்ந்தனவே . 

( 17 ) 
அமரர் சிறைதீர்த் தெழிற்செந்தூ 

ராமர்ந்து பரங்குன்றினை யணு 
யமரர் வேந்தன் மகளை மணந் 

தமா ருலகங் குடியேற்றி 
யமா ரமுதொப் பாம்வள்ளி 

யம்மை மணந்து தனித்தணிகை 
யமரர் தொழவுற் றருட்கடம்பா 
புரியை யடுத்தா னறு முகவன் . 

( 18 ) 
(வேறு ) 
ஆவலிற் றவஞ்செய் தங்க ணமர்தரு மயிலுஞ் சூட்டுச் 
சேவலும் போற்றக் கந்தாச் சிரமத்திற் றவநீர் செய்து 
மேவலின் முன்னஞ் செய்தீ வினையொழிந் துய்தி ரென்னாப் 
பூவலர் கடப்ப மாலைப் புண்ணியன் வீடு தந்தான் . ( 19 ) 
கட்கமழ் கடப்ப மோலிக் கடவுளா லொ றுக்கப் பட்ட 
புட்களும் வீடு சேர்ந்த தறிந்தவா புகன்றா மேவி 
யுட்கவ லொழிப்பான் வேண்டிக் காசிய னுணர்வான்மிக்கோன் 
றட்பரீ ராடிப் போற்றுந் தன்மைமே லெடுத்துச் சொல்வாம் . 
சேவலும் மயிலுஞ் சிவகதியடைந்த பத்தாம் 

அத்தியாயம் முற்றிற்று . 

திருச்சிற்றம்பலம் . 
ஆக அத்தியாயம் 10 - க்குத் திருவிருத்தம் (254 ) 


திருச்சிற்றம்பலம் . 
பதினோராவது காசிபமுனி பூசித்த அத்தியாயம் . 

ஸ்ரீ கடம்பநாதர் துதி . 
படம்படு பாய லானும் பங்கயத் தவனுந் தேட , மடம் 
படு பிறவி நோய்க் கோர் மருந்தென விரிந்து தோன்றித் , 
திடம்படு மன்பர் நெஞ்சிற் சிறந்துதித் திக்கு ஞானக் , 
கடம்படி முளைத்த முக்கட் கரும்பினை விரும்பி வாழ்வாம் . ( 1 ) 
இ - ள் . ) படத்தினையுடைய புஜக சயனத்திலிருக்கும் மஹாவிஷ்ணு 

வம் தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரமதேவனும் முறையே 
அடிமுடிகளைத் தேடும்படியாயும் , ஜனனமாணமாகிய அஞ்ஞான 
நோய்க்கு ஒப்பற்ற மருந்தாயும் இருந்து திடஞானிகளின் ஹிரு 
தயத்தில் ( சச்சிதாநந்தமாய் ) விளங்கி ஞானஸ்வரூபமாய்க் கடம்ப 
விருஷத்தினடியில் முளைத்துள்ள மூன்றுகண்களையுடைய இன்ப 
வடிவ கரும்பாகியகடம்பநாதரின் சரணங்களை நினைந்துவாழ்வாம் . 

பாட்டளி முரலுங் காந்தள் பரித்தருள் குமரன் 
பண்டு , வாட்டிறற் சூர பன்மன் கிளையெலாம் மாய்க்குங் 
காலைக் , கோட்டுவில் வீர தீரர் குடைந்துவென் கொடுத்துச் 
சென்றார் , சேட்படு சேனை காப்போர் மலையன்மா கரனாக் 
தீயோர் . 

( 2 ) 
பொருந்தினா ரிடுக்கண் டீர்க்கும் பொருவில்சீர் தொண்ட 
நாட்டி , லருந்தவர் தம்மைப் போற்றி யவரருள் செய்த 
வாறே , பெருந்திருக் கடம்பர் கோயிற் பீடுறு வடகீழ்ப் பாங்க , 
சிருந்தவன் மீகநாத னினையடி யருச்சித் திட்டார் . 

( 3 ) 
வழிபடு மிவரைக் காப்பான் மங்கலங் காத்த கோமா , 
ழிவில்வா ணாளுஞ் சீரும் ஆற்றலு மொன்னா ரஞ்சங் 


1 


76 


திருக்கடம்பநாத புராணம் . 


கொழுவுட னெழுவுந் தானே கொடுப்பமா கரன்றன் நாமம் , 
வழுவிலந் நகருக் காக்கி வலியரில் வலிய ரானான் . ( 4 ) 

| பின்வலி படைத்த தீயோ ரிருவரும் பெருநீர் வைப் 
பும் , பொன்பெறு முலகஞ் சூழுந் திசைகளும் பொருது 
முன்னே , மின்பெறு வேலன் போரி லுடைந்தவர் வெற்றி 
பெற்றார் , இன்பமாஞ் சிவன்றாள் சேர்ந்தார்க் கரியதே தியம் 
புங் காலே . 

( 5 ) 
செய்தவஞ் சிதைத்தும் வேள்வித் தீங்கன லவித்தும் 
பொல்லாக் , கைதவங் கரந்து செய்தும் கண்டிகை நீறுங் 
கண்டால் , வைதவம் புகன்றுந் தீங்கே விளைத்தனர் மறவர் 
தீயோர்க் , கெய்திடிற் செல்வந் தீங்கே யிழைப்பரென் பதும் 
பொய் யாமோ . 

( 6 ) 
கற்பெலாம் பழித்துந் தர்ம சாலையிற் கனலிட் டார்ததும் 
வற்பினா றலைத்துந் தீயோர் சேனைகள் வருத்த லாலே , 
ஈற்பெரும் புவியுள ளாருஞ் சுரர்களும் ஈலிவு கூர்ந்தார் , 
மைப்புயன் மறந்து மண்மேற் சராசரம் வாடிற் றன்றே . ( 7 ) 

( வேறு ) 
வெறுத்தவிக் காலையின் விபுதர்க் கீண்டையாஞ் 
சிறப்பொடு பூசை செல்லாது வான்மழை 
மறத்தலின் மகபதி மருவு காசிபத் 
திறத்தவன் றனையடைக் தினைய செப்புவான் . 
தீதறு மாதவச் செல்வ னேபுவி 
மீதிரு தானவர் வலியின் மேலராய்க் 
கோதறு வேள்விகள் குயிற்று வார்க்கெலா 
மாதுயர் விளைத்தலான் மழைம றுத்ததே . 

( 9 ) 
வைது + அவம்புகன்று . 


( 
8 
) 


11 - வது காசிபமுனி பூசித்த அத்தியாயம் 77 


( 10 ) 


( 11 ) 


( 12 ) 


ஆதலிற் பசிமிகுந் தெவர்க்கு மாருயிர் 
போதருந் துயர் தனைப் போக்கி யாவிக 
ணீதரு வாயென நினைந்து வந்தன 
னாதனே வேள்வியா னல்க வேண்டுமே , 
தவம்பிற ரியற்றினாற் * றகுவர் தாங்கெடுத் 
தவம்புரிந் திடுவரே யாத லாலவர் 
பவங்கடி நின்குலத் துதித்த பான் மையாற் 
சிவம்புரி நீமகஞ் செய்தல் வேண்டுமால் . 
என்னநின் றித்திர னிரப்ப மாதவன் 
பன்னுதன் மேவினன் பரந்து தம்மையார் 
துன்னினும் அவரிடர் தொலைத்துக் காப்பதே 
யுன்னுமிப் பிறப்பினா லுறுதி யாவதே . 
இங்கு நீ யியம்பிய தெவர்க்கு மின்பமாம் 
மங்கள மாதலாற் குடிகள் வாய்மையே 
பொங்குசீர்த் தொண்டநன் னாட்டிற் போதுமே 
தங்குமோர் தலத்தியாஞ் சார்த்தி யற்றுவாம் . 
என்றுவா சவனொடு மெழுந்து காசிபன் 
கன்றுமான் கரத்தினான் கடம்பர் கோயிலி 
னன்றுசேர் வடகிழக் கதனை நண்ணியே 
வென்றியா மிடமென வேள்வி யாற்றுவான் . 
ஆயிடை யருமகச் சாலை யொன்றமைத் 
தேயுற வேண்டுவ யாவுங் கற்பகக் 
தூயவற் குதவிடத் தூண்டி யிர்திரன் 
போயின னவனடி யினைகள் போற்றியே . 


( 13 ) 


( 14 ) 


( 15 ) 


* அசுரர் . 


78 


திருக்கடம்பநாத புராணம் . 


மாசறு மாதவன் பின்பு மாமறை 
பேசிய விதியெலாம் பெருக வோர்மகக் 
தேசுற வியற்றினா னனைய திண்புவி 
காசிபன் தண்டல மென்னுங் காசினி . 

( 16 ) 
( வேறு ) 
ஒற்றினா லொற்றித் தந்த பொருளையு மற்றோ ரொற் 
றாம் , பெற்றியா லறிந்து காக்கும் வேந்தர் போற் பெரியோன் 
வேள்வி , யுற்றதை யறிந்து தீயோர் * தீவினை யுஞற்ற 
லென்னா, வெற்றிமா முரச மார்ததார் பின்னரும் விளை ததல் 
கண்டே . 

( 17 ) 
சேனையிற் சிதைத்தும் வேள்விச் சாலைசெங் கனலுக் 
கீந்தும் , ஆனையிற் றீங்கு செய்து மடுபுலியாதி யான , கானவல் 
விலங்கிற் றீது காட்டியும் வாட்டஞ் செய்தார் , ஈனர்க ளளித் 
தோர்க் குந்தீ தியற்றலை யறிவித தாரே . 

( 18 ) 
கொடுத்திசை பெருக்கு மாந்தர் குணமு மோர் கணவர் 
போற்றும் , வடுப்படா மாதர் கற்பும் வசுந்தரை பொறுக்கும் 
பண்பு , மடுத்தெவ ரழித்தா ரேனுங் காசிபன் மறை நூ 
லாற்றாற் , றொடுத்தால் வேள்வி தீய வசுரராற றொலைவு 
றாதே . 

( 19 ) 
காலனா ருயிருண் டோங்குங் காலனா ாளித்த - ஞானப் 
பாலறா வாயன் மேனாட் சமணரைப் பகர்ந்து வெல்வா, னால 
வா யணைந்த வாபோ லருந்தவன் கடம்ப நாதன் , கோலமாம் 
கேத்தச் செல்வான் குளிர்வனப் பெருமை கண்டான் . ( 20 ) 


தீ + வினை = வேள்வி . 


1 திருஞானசம்பந்தா . 


11 - வது காசிபமுனி பூசித்த அத்தியாயம் . 79 

நெளி * யராக் குருளை யோர்சார் நெடுவெயிற் குழன்ற 
தென்னாக் , களிமயில் சிறகா னீழல் கவித்தன புறப்ப வோர் 
சார் , துளிமது மழையிற் றேனு துய ருழந் தனவென் றேங்கி 
+ பளியினாற் - றரக்குக் கையாற்றுடைத் தளிப் பனவுங்கண் 
டான் . 

( 21 ) 
ஆறுகா லினங்க ளெல்லா மமலனர்ச் சனைகட் கேய , 
நாறுமா மலரின் செல்லா நறுமல ருகுத்து ஞாலத் , தூறுதே 
வருந்திச் செல்லு முணர்வைபு முரக மாதி , தேறிடா தீண் 
டினாலும் விடமுறாச் செயலுங் கண்டான் . 

( 22 ) 
வானவ ரியக்கர் சித்தர் மாதவர் முனிவர் யோகர் , 
கானவிஞ் ஞைபர்க ணாதர் கருடர்கர் தருவர் மிக்கா , ரானவ 
ரெவரு மேவி யருள் திருக் கடம்ப லிங்கம் , பான்மையாற் 
பரவுஞ் சீரும் பருவிழி குளிரப் பார்த்தான் . 

( 23 ) 
பார்த்திவை பிறவு நெஞ்சிற் பரமவா நந்த னாகிச் , 
சீர்த்திசேர் தருமிக் கான தீயரா லழிக்கொ ணாகா , லாம் 
றினுங் கருணை செய்யு மாற்றிய மகம் முற்று , பேத்திகல் 
வரமுங் கொள்வே னித்திரு விலிங்க வாழ்வை . ( 24 ) 

என்னான் றெண்ணி யாங்கே யிருந்தவர் கோமான் 
மாமான் , றன்னையேந் தியகோன் றென் மேற் சாரொரு தீர்த் 
தங் கண்டு ... முன்னவன் கடம்பநாதன் முளரித்தாணினைந்து 
மூழ்கி , மின்னுபூக் துகில்வெண் பூகி சாதனம் விளங்கப் 

( 25 ) 
மும்மொழி யாகி மூவெட் டெழுத்தினான் முடிந்தொன் 
றாமோர் , செம்மொழி மனுவாற் செப்புர் தெய்வ நீர்க் கடன் 
* பாம்புக்குட்டி 

प्रबंध 1 புலி 


, 


பூண்டு . 


|| 


80 திருக்கடம்பநாத புராணம் . 
முன் னாற்றி , மெய்ம்மொழி யாக மத்தின் விதித்தமா 
மனுக்க ளாலும் , வெம்மொழித் திடுமா சந்தி விருப்புடன் 
விளங்கச் செய்வான் . 

( 26 ) 
ஐங்கரன் குருவைப் போற்றி யட்டசம் ஸ்கார மாற் 
றிப் , பொங்குமா சமனமாதி புரிந்துநீ றிடக்கை யேர்தித், 
தங்கமா மனுக்க ளோதித்தோயத்தாற் குழைத்து நானான் , 
கல்கமும் பிரம மைந்தாற் புண்டர மணிதல் செய்வான் . ( 27 ) 

( நானான் கங்கமாவன : - கலாமந்திரம் ஐந்து , சங்கிதா 
மர்திரம் பதினொன்று ) ஆக பதினாறு . 
முச்சுடர் மூன்று தேவர் முக்குண மூன்று கால 
முச்சக மூன்று வன்னி மூன்றெழுத் துருவ மாக 
வைச்சபுண் டாங்கள் சாத்தி யாசம னாதி யங்கை 
மெச்சுகி மங்க நியாதமும் விதியாற் செய்து . ( 28 ) 
பூரக மாதி மூன்றும் பிராணவா யுவிற் புரிந்து 
சிருறு தியான மாதி தர்ப்பணம் பிறவுஞ் செய்தங் 
கேருறு தபனர்க் கீர்து சிவமனு நூற்றெட் டெண்ணி 
பூர்விடை யுயர்த்த கோமா னுபயபா தங்கள் போற்றி . (29) 

தடங்கரை யேறிக் கேடில் சதுமறை யுருவாய் நீண்ட , 
கடம்பினை வலமாய்ப் போந்து காசிப முனிமுன் செய்த , 
திடம் பெறு தவத்தின் பேற்றாற் றிகழ்சிவ லிங்கத் தேவை , 
நுடங்கிடை யொருபாலாக + நோக்கினானோக்கினானே .(30) 

கண்டனன் பணிந்து கொஞ்சங் கரைர்திரு கரமுஞ் 
சென்னி , கொண்டு கண் கலுழ்ந்தா நந்த வாரியிற் குளித்து 


நண்ணிய இடையையுடைய உமை 


போருக் கான் , 


நின்று , 


11 - வது காசிபமுனி பூசித்த அத்தியாயம் .. 

தொண்டனே ஓய்ந்தே னுய்ந்தேன் றுரிசுறு 
பலரோ யின்னே விண்டனன் றவத்தின் பேறும் விரவினன் 
கரவு தீர்ந்தேன் . 

(31 ) 
என்னமெய் யன்பா லேத்தி யிளமதிக் கலையொன் றேந்தும் 
பொன்னவிர் சடிலத் தெங்கோன் பூசனை புரிதற் கூறு 
மன்னிடர் தவிர்த்துக் காப்பான் வல்லபைகொழுன னாகு 
முன்னவ னிருதாண் முன்னி முன்னிரும்பூசை பாற்றி . ( 32 ) 
இனியசிற் றுண்டி யாதி யிளம்பயிற்றொடிய லேனைக் 
கனிகடேங் காபைஞ் ஊறும் கைவின் வலத்தாற் செய்போ 
தனவகை யடைக்கா பாவுந் தந்திமா முகற்குப் போற்றும் 
தொனிதரு நல்லகாயத் திரிமனுச் சொல்லி யீந்தான் . ( 33 ) 
புகையொளி விளக்க மாதி பொருத்துவ புரிந்து வேதச் 
சிகையினுட் பொருளை யேத்திச் சித்தியா னெய்துங் காறு 
மிகையினா லவுண ர்ரூறு விளைத்திடா தருள்க விந்தத் ( கோர் . 
தகையினா னினையுஞ் சித்திக் கணேசனென் றுரைக்கதக் 
என்று வேண்டியவை நல்கு மிபமுகன் கருணை பெற்று 
நின்றுவிண் ணவர்கள் போற்ற நிரந்தர மிடைந்து நேராய்ச் 
சென்றுமெய் யன்பாற் போற்றுந் திருநெடு வாயில் சார்ந்தான் 
கன்றுதா யிடைச்சென் றாங்கே கடம்பநா யகன்முற் சென் 

( வான் . ( 35 ) 
பற்பல கலையும் வேதப் பனுவலு மயனு மாலுங் 
கற்பமுங் காணற்காகாக் கடம்பா யகனை யிர்தப் 
பொற்புறு வனத்திற் றோன்றும் பூரண வடைவைப் பூசித் 
தற்பொருட் டிருவே ராய வுடற்சுத்தி புரியச் சார்ந்தான் . ( 36 ) 

* சாமர்த்தியம் . 1 தின்பம் . 


6 


83 


திருக்கடம்பநாத புராணம் . 


( வேறு . ) 
பலப்பெரும் கடற்கோர் புணையெனத் தோன்றும் 

பருமணிச் சிகர நீத் தொருபா 
லுவப்புறு பதுமா சனம் பெற விருந்தாங் 

குடலொடு கரநியா சங்கள் 
நிலப்புறு மனுக்களியற்றியே நிமல 

னந்துணை படிகளை நினைத்தே 
யவப்புலை யுடலீ தூழ்வினை நுகர்வா 

னடுத்ததென் றெணியக மறுத்தான் . ( 37 ) 
தன்னிரு சரணப் பெருவிரன் முதலாய்ச் 

சாற்று மூலத்தள விரண்டாய் 
மன்னிய மூலா தாரமே யாதி 

யுச்சியின் காறுமோர் வடிவாய்த் 
துன்னிய விடைபிங் கலைசுழு முனையாற் 

சூழ்ந்தவெண் கஞ்சமோ ரைந்தும் 
பின்னிய விதயல் கண்டராப் புருவம் 
பிரமரந் திரத்ததோ முகமாய் . 

( 38 ) 
கொழுமுகை யுருவா யுறநினைத் தவற்றைக் 

கோதறு சுழுமுனை வழியா 
லொழுகிய விந்து சத்தியி னமுதா 

னனைத்தபி னுயிர்ப்பையுள் ளடக்கி 
வழுவறு வாம தேவமக் திரத்தாற் 

பூரக கும்பகம் வயக்கித் 
தழுவு சோ டிகையாற் றெறித்துமேன் மலர்த்தித் 
தம்பித வாயுவை விடுத்து . 

( 39 ) 


அகம் - பாவம் . 


* ஓர் முத்திரை. 


11 - வது காசிபமுனி பூசித்த அத்தியாயம் . 83 
மேறுற விரிவெண் டாமரை யகத்துள் 

வானம் னுருவு போல் விளங்கி 
யேலுமான் மாவை யான்மமர் திரஞ்சங் 

காரமுத் திரையினா லெடுத்து 
மாலுமூ விரன் மீ துறைசதா சிவன்பா 

னணுகுற விடுத்துசல் லறிவாற் 
அலமா முடலுட் சூக்கும் வுடலைச் 
சுத்திசெய் திடமன னினைந்தான் . 

( 40 ) 
ஸூக்ஷ்மதேக சுத்தி . 
பரிசமு மொலியும் விதியிடை யிரத 

மாலிடை யுருத்திரன் பாலே 
யுருவமு மணமும் மகேசனிற் புத்தி 

யகத்தையு முயர்சதா சிவன்பால் 
விரைவுறு மனமும விந்துவு மொடுக்கி 

விளம்பிய சூக்கும தேகப் 
புரையறுத் ததன்பின் நூலதே கத்திற் 
பூதசுத் திகளை முன் புரிவான் . 

(41 ) 
( பிரிதிவிபூத சுத்தி ) 
பொன்னிறங் கடினம் " ல " கரநாற் கோணம் 

வச்சிர மைங்குணம் பொருந்தித் 
தன்னிக ரைந்தா முகமனு நிவர்த்தி 

விதியதி தெய்வமார் தரையை 
முன்னிமுன் னுரைத்த கலைமனு வைங்கான் 

மொழிந்துயிர்ப் பதனைமே னோக் 
யன்ன முற் பூதந் தன்னையு நான்கா 

படுத்த தக்கொளக் கொடுத்தான் . ( 42 ) 
* வாயு 

வானமீன் -நக்ஷத்திரம் . 
* அகோரசிவாசாரியர் இயற்றிய க்ரியாக்ரம ஜ்யோதி முதல் பாகம் 
70 - ம் பக்கம் பார்க்க , 


84 


திருக்கடம்பநாத புராணம் . 


( அப்புபூத சுத்தி . ) 
வெண்ணிறம் பாதி மதியுரு " வ கர 

நெகிழ்ச்சிமென் கயல காற் குணங்க 
ணண்ணுறு நான்கா முகமனு விரண்டாங் 

கலையதி தெய்வமால் குளிர்ச்சி 
நண்ணுறு புனலை யுண்ணினைந் துயிர்ப்பைப் 

பூரககும்பகம் நடத்திக் 
கண்ணு , று மிரண்டாங் கலைமனு வொருநால் 
விதஞ்சொலிக் கனலுணக்கொடுத்தான் . ( 43 ) 

( அக்கினிபூத சுத்தி .) 
செம்மைமுக் கோணஞ் சுடுகுணம் " ர " கர முக்குண 

முருத்திரன் றெய்வ 
மும்மையாங் கலைமூன் றாமுக மனுவா 

யுதஞ் சுவத் திகமுற வுடைத்தாய் 
வெம்மையா ரனலை நோக்கியவ் வுயிர்ப்பைப் 

பூரக கும்பகம் விரித்தாங் 
கம்மைசேர் மூன்றாங் கலைமனு முக்கா 
லறைந்து நீரருந்திடக் கொடுத்தான் . ( 44 ) 

(வாயுபூத சுத்தி .) 
மூவிரு கோண மூவிரு புள்ளி யாயுத 

நீனிறஞ் சலன 
மேவிய " ய கர மிருகுண நான்காங் கலைமனு 

விளம்புதற் புருடர் 


11- வது காசிபமுனி பூசித்த அத்தியாயம் 85 


தேவருண் மகேசன் றன்னையு முடைத்தாய்ச் 

சிறந்தவா யுவை நினைந் துயிர்ப்பைக் 
காவல்செய் திருகா னான்கெனுங் கலைமா 
மனுச்சொலிக் காசினிக் களித்தான் . ( 45 ) 

( ஆகாசபூத சுத்தி . ) 
வட்டமாய் நிறைவாய்ப் படிகமாய் " அ கர 

மொருகுண முதன் முக மனுவாய்த் 
தட்டறு மைந்தாங் கலையதி தெய்வஞ் 

சதாசிவ மாயுத மமுதம் 
விட்டவிந் துளதாய் விளங்குவா னினைந்தே 

வாயுவை யிருமையும் விளைத்துக் 
கட்டறு மைந்தாங் கலைமனு வொருகாத் 

கழறிவான் குணமெலங் களைந்தான் . ( 46 
( தேகத்தை வடவிருக்ஷமாகத் தியானித்துச்சுத்தி செய்தல் . ) 
பிருதிவி விரையாய்ப் பிரமன்மான் முளையாய்ப் 

பேசிய விருப்புடன் வெறுப்புத் 
தருமறம் பாவ மோகமூ லமதா 

பறிவறியாமைசார் துணையாய்ப் 
புரையறுங் கலாதி சாரமாய்த் தன்மாத் 

திரைகளும் பொறிகளுஞ் சினையாய் 
வருபுலன் நளினா யுலகொரு மலராய் 
மன்னுசங் கற்பமே கனியாய் . 

( 47 
புருடனாம் பறவைக் குண்டியாய்ச் சினைகீழ்ப் 

போக்கி வேர் மேக்குறப் பொருந்தும் 
* பொரியரை யாலந் தருவென வுடலைப் புத்தி 

செய் தனிலனா லுலர்த்தி 
* பொருக்குகளையுடைய அடியோடு கூடிய , காற்று . 


. 


6 


திருக்கடம்பநாத புராணம் . 


மருவிய வலக்காற் பெருவிரன் மீதாய் 

வாய்ந்தகா லாக்கினி யெழுப்பி 
யெரிகொளிப் பந்த மியாவையு மிகர்து 

சூனியவெளியென நினைந்து , 


(48 ) 


தேக சிருட்டி . 


சுழுமுனை வழிபூ ரகவழி யாகத் 

துவாதசாந்தத்தின் வீழமுதம் 
பொழிதரானைந்தாங் கெண்ணுபு குடிலை 

புகன்றிடு விந்துநா தத்தின் 
வழுவறு மனமா திய வுடைச் சூக்க 

வடிவமுந் தூலகா யமும்வர் 
தழிவற வமர்ந்தாங் கறிவினிற் றியானித் 

தாகமிவ்விரண்டுமுற் றதன்பின் , 


( 49 ) 


ஐந்துவான் கலையாம் பிரணவம் பொருந்து 

மான் மமந் திரத்தையுச் சரித்து 
முந்துவா யுவைப்பூ ரகமுத லியற்றி 

முன்புபன் னிருவிர லும்பர் 
கத்திபாங் கமைத்த வுயிரையிவ் வுடலி 

னண்னுவித் தருளமு தாட்டி 
நிந்தைநீங் குடலைச் சுத்திசெய் ததன்பி 
னந்தரி யாக நிகழ்த்தும் . 

(50 ) 
( விருதயத்தைத் தாமரை மலராகத் தியானித்தல் ) 
நிறங்கண்மூன் றுடைமுக் கோணநா பியினீ 

டசுத்ததத் துவம் விர வறுமான் 
குறழ்ந்தாா ளமதாய் மிச்சிரஞ் சுத்த 


11 - வது காசிபமுனி பூசித்த அத்தியாயம் . 87 


( 51 ) 


( 52 ) 


வித்தையெட்டிதழ்களா யும்பர் 
பிறந்தவிச்சாஞ்சா தாக்கியம் பிரியாக் 

கேசாஞ் சத்தியின் பொகுட்டாய் 
அறந்தரு சிவதத்துவம் விரை வடிவா 

யமரித யாம்புய மதன்மேல் . 
இருந்தருள் சோதி யிலிங்கா யககள் 

யுச்சிமீ தீரறு விரன் மேற் 
பொருந்தவுண் ணினைந்தே காற்றினை முன்போற் 

பூரக கும்பகம் புரிந்து 
திருந்தவா வாசித் தகத்தினும் புறம்போன் 

முகமனைந் தானுமர்ச் சித்து 
வரந்தரு கென்று வேண்டிமா மாயை 

மாயையால் வளர்த்தகுண் டத்தில் . 
ஞானவெங் கனல்வேட் டித்திருப் பூசைப் 

பயனுத னடுவுறை விமலன் 
பானயர் திவ்வா றருச்சனை புறத்தும் 

பரம கொண் டருள்கவென் றிரந்து 
மானிடர் தரித்தோன் றன்மனம் வேட்ட 
வரங்கொடுத் தனித்தவா ம 

மதித்து 
மோனனீத் திருவே றாகவும் நிசித்தே 
முதல்வளை வழிபட முயன்றான் . 

( வேறு ) 
சார்த னற்றிரு பஞ்சனர் * திருப்பள்ளி தாமம் 
பூந்தண் மாலினக புகைபணி துகில் நறும் புகைசி 

* கோயிற் பூமாலை 


( 53 ) 


யன்பு கொண்டருட் சினகரம் புகுந்தருந் தவர்கோன் 
3 திருக்கடம்பநாதத புராணம் . 
ரேந்து தூபதீ பங்கண்மற் றேனையும் பிறவுஞ் 
சேர்ந்த நால்வகை திருவமு துடன்வளஞ் செழிப்ப .. ( 54 ) 
காம தேனுவொண் கற்பகத் தருவுடன் கலாதே 
வாம தேவன தருச்சணைக் குவந்துவந் தளிப்பத் 
தீமை தேயுறச் செய்தவ னாயகன் மகவா 
னாம தேயம தெண்ணினா னவனுளங் களித்தான் . (55 ) 
சங்க ணாதனாங் கடம்பா யகனருச் சனைகட் 
கங்க ணானிலத் துள்ளவு மந்தரத் தனவுஞ் 
செங்க ணாடிடச் சேர்ந்தபின் சிதநீர் தெளித்து 
வெங்க ணீங்கவோ ரிடத்திலைக் கவ்வியம் விதித்தான் . ( 56 ) 
பின்பொ ழுந்தருள் வாயில்கா வலரையும் பேணி 


இன்ப மெய்யொளி யாய்முளைத் தெழுந்தரு ளிலிங்க 
முன்பு நின்று செய் பூசைகொண் டருள்கென மொழிந்தான் . () 
அங்கி யின்றிசை தங்குபொற் பாசன மதனித் 
கங்கை யாதிய தீர்த்தமுஞ் * கஞலுறத் தருவித் 
தங்க ணாற்றுவ வாற்றியோர் கலசமொண் டமுதம் 
பொங்கி வீழ்வதாய்ப் புத்தியுட் கொண்டு ரித்தான் . ( 58 ) 

( வேறு ) 
உருக்கு செம் பொருளாற் குயிற்றிய வள்ளத் 

தொண்புனன் மந்திர முரைத்துத் 
தருக்கர வாக்கிச் சந்தன முதலாச் 

சாத்திமர் திரத்துயர் சிரமேற் 


சினகரம் - கெற்பகிரகம் . 
வள்ளம் - வட்டில் . 


ஒண்மை - ஒணி . 


* சிறைவு 


11 - வது காசிபமுனி பூசித்த அத்தியாயம் . 89 
பொருட்பெறு பூசைத் தானமேற் பொருண்மேற் 

புரோக்கணஞ் செய்துபின் புரமூன் 
றெரித்தவன் மனுவா லாசன மூர்த்தி 
யியம்புமத் தனையருச் சித்து . 

(59 ) 
திலகான் னுதன்மீ திருதய மனுவாற் 

றீட்டிடு மூலமந் திரத்தா 
லலர்முடி சாத்திச் சங்கிதை யொருகா 

லறைந்து தற் பூசை செய ததன்பின் 
மலவிரு ளிரிக்குங் கடம்பான் னிழல்வாழ் 

வள்ளலை விதியரி மலைமேற் 
றலைவியி னுடனே பீடலிங் கத்துஞ் 
சதாசிவ வுருவமாய் நினைத்து . 

( 60 ) 
கலைமனு வருச்சித தருக்கியங் கொடுப்பான் 

கருதுகா யத்திரி சாத்தி 
யலர்கழித் திருகா னிசித்தபின் சத்தி 

யாதியத் தமுமருச் சித்து 
விலகிடா நல்ல சதாசிவ மூர்த்தி 

வித்தியா தேகசேத் திரமே 
னலமுறு மாவா கனமுத னடத்தி 
நிசித்துநா லிருமலர் சாத்தி . 

(61 ) 


கமழ்குறுந் தூப தீபமுங் காட்டி 

கவ்விய முறைமையா லாட்டி 
விமலநீ ராட்டிக் கருப்புரம் கட்டி 

விரைப்பொரு ளேனவு மூட்டி 


-- 


ஆத்ம பூனை 


90 


திருக்கடம்பநாத புராணம் 


( 62 ) 


(63 ) 


யமலன் மெய்க் கிடுவா னமைத்தால் லெண்ணெ 

யாதியா ரக்குழம் பிறாய் 
நமையருள் கடம்ப மாயகன் முடிமே 

னயந்தமெய் யன்பினாலாட்டி . 
எண்மலர் சாத்தி பருக்கிய மீந்து 

நிவேதன மேனவு மியற்றி 
யொண்மலர் மாற்றி குறும்புன லாட்டி 

யருக்கியந் தபனநீ ருளவுங் 
கண்மலர் மலர மனமலர்த் தபிஷே 

கம்புரிந் * தருவையா லொற்றி 
யண்ணன் மெய் யீரம் புலர்த்தி - யா டகத்தா 

மாயிழை யாடையொன் றணிந்து . 
நலங்கிளர் சந்தர் திருமல ராதி 

நவின்றவஞ் செழுத்தினாற் சாத்தி 
யிலங்குபொன் னரைஞாண் கோவண மாதி 

யெழினவ மணியணி யணியா 
லலங்கரித் தாரந் தொடைதொடர் தேனார்ந் 

தவிழ்மல ரிண்டையு மணிந்து 
மலங்களைர் தருள்வான் றிருவுரு நோக்கி 

மகிழ்ந்தன னிகழ்ந்தமெய்த் தவத்தோன் . 
தத்துவத் திரயஞ் சாத்திய பின்னர் 

தகுமில யாங்கபோ காங்க 
நித்தனா கமத்தினிகழ்த்திய விதியா 

னிருமலன் றனையருச் சித்துக் 


( 64 ) 


* பரிவட்டம் . 

+ பொன் 
ஆத்ம , வித்யா, சிவதத்வங்கள் . 


11 - வது காசிபமுனி பூசித்த அத்தியாயம் . 91 
கொத்தலர் கூந்தல் சத்தியை பிடப்பாற் 

குறித்தருச் சனைபுரிந் ததற்பின் 
வைத்திடுந் தூப தீபமுங் கொடுத்து 
வருக்கால் லமுதநி ரூட்டி . 

( 65 ) 
குறைவறத் தீபங் கோட்டுவ கோட்டிக் 

கோதறக் காட்டுல காட்டி 
நறைமலர் நிறைத்தாங் கஞ்சலிக் கரத்தா 

னாயகன் றிருவடிக் கணிந்தாங் 
கிறைதிரு வெழுத்தெண் மலர்வலக் காமேற் 

றிரும்புனலுடன் பல னெவையும் 
கறைமிடற் றவன்பாற் கொடுத்தருச் சித்தே 
கனிதரு மனத்தினாற் றுதிப்பான் . 

( 66 ) 
( வேறு ) 
* விண்ணாடர் நண்ணும் வையத் தியக்க 

வடி வாகி மேவி விதிமால் 
கண்ணா யிரங்கொளுடலோனு முற்ற 

கலகச் செருக்க தறவோர் 
மண்ணார் துரும்பி னறவென்று நின்று 

வரமன்று நன்ற தருள் செய் 
பண்ணா கடம்ப வனகாத வென்னை 

யடுமைக்கொளதத சரணம் . 
முழவோடு தாளம் விதிமா லெடுப்ப 

முனிவோர் துதிப்ப மதியாத் 
தொழுதாடி யன்ப ரருள்வாய் மடுப்ப 

மலை மன்னு தோகை மகிழப் 
இதன் விளக்கம் - கேடோபநிடத " த்தில் காண்க . 

. 


( 67 ) 


92 


திருக்கடம்பநாத புராணம் . 


பழமா மலங்க ளறகா டகஞ்செய் 

பரதேவதேவ சிவனே 
யழகார் கடம்ப வனநாத வென்னை 

யடிமைக்கொளத்த சாணம் . 


( 68 ) 


இருளாகி யென்று மகலாத பாச 

மலமாயை கன்ம மினவ யான் 
மருளா யிறந்து மிகவும் பிறந்து 

மறுகிக் கிடந்த வுயிரைப் 
பொருளா பெடுத்து மலமா சகற்றி 

யுடலாதி கொண்டு புரை தீ 
ரருளார் கடம்ப வனலாத வென்னை 
யடிமைக்கொளத்த சரணம் . 

. 


( 69 ) 


இன்பாகி யின்ப நுகர்வோனு மாகி 

யருளின்ப நல்கு மிறையாய் 
முன்பாகி முன்பி னடுவாகி வித்தின் 

விளைவாகிமுற்று நினையார் 
வன்பாசி யன்ப ரறமாகி யென்றன் 

மனமாகி பென்கண் மணியா 
மன்பார் கடம்பவனநாத வென்னை 

யடிமைக் கொளத்த சரணம் . 


( 70 ) 


ஒப்பாரு மின்றி மிகையின்றி யென்று 

முளதாகி நின்ற வொருவா 
வைப்பான செல்வ மணவாள ஞான 

வரதா சிவாய குருவே 


- 


பஞ்சாஷரத்தை யுபதேசிக்கும் குருவே . 


11 - வது காசிபமுனி பூசித்த அத்தியாயம் . 93 


துப்பாரும் வேணி முடியாய் முடித்த 

வனலாடு சோதி துணைவா 
வப்பா கடம்பு வனநாத வென்னை 
படிமைக்கொ ளத்த சரணம் . 

( 71 ) 
என்னெஞ்ச மென்ன தறிவாசை செய்கை 

யெனதைம் புலன்பொ றிகணீ 
யென்னைச் செலுத்து மிறை நீ 

யெனக்கொர் செயலில்லை யானுன் னுடைமை 
யென்னன்பு நீயென் னறிவா னியன்ற 

பிழையும் பொறுத்து னிருதா 
ளென்னப்ப வென்றன் முடிமீ திருத்தி 
பருளெந்தை யெந்தை சரணம் . 

( 72 ) 
(வேறு ) 
ன்ன வாகிய மொழிமலர் மாலைக 

ளிணையடி மலர் சாத்தித் 
தன்ன வாவறப் பணிதலு மிறையவன் 

றனிவிடை மிசைதோன்றித் 
துன்னும் வார்சடை முனிவர விதிப்படி 

சோர்விலா வார்வத்தான் 
மன்னு பூசனைத் துறைகுறை வின்றியே 
வகுத்தலின் மகிழ் கூர்ந்தேம் . 

( 13 ) 
சிந்தை வேட்டன வர * மெவை யெனு நீ 

செப்புக வருள் வாமென் 
றெந்தை நற்கடம் பாபுரி நாயக னினிதருள் 

செயத்தாழ்ந்தே 
* எப்படிப்பட்டவையாயினும் , 
திப்பு - செம்ல . 


- 


94 


திருக்கடம்பதாத புராணம் . 


யைந்து வெம்பொறி படக்கிய காசிய 

னகமகிழ் வொடுமேத்தி 
யுய்ந்து ளேனென விரைந்துநின் றுச்சிமே 

லமைத்தகை யொடுஞ் சொல்வான் . 


( 74 ) 


( 75 ) 


வைய முய்யநின் னருளினா லொருமகம் 

வகுப்பது மனத்தெண்ணிச் 
செய்யும் வேளையி லசுரருற் றேகொடுக் 

தீவினை புரிகின்றா 
ரைய வென்றலும் குமானா லிருதிறத் 

தவர்தமை யடுவிப்பார் 
தெய்வ மாதவ வின்னுநீ வேண்டுவ 

செப்புகென் றருள்செய்தான் . 
திங்கள் வாணுத லிடம் பெற முடிமிசைத் 

திங்கள்வா ணுதல் செய்யத் 
திங்க ளாயிரங் கோடிபோன் றெழுந்தருள் 

செய்தலாற் றிருமாளூர் 
திங்கள் வாரத்தாற் சோமசுந் தரப்பெயர் 

சிறக்கவு முனை மாசித் 
திங்களிற் +சிவ நிசிதொறு மீண்டுயான் 

சேர்ந்து போற் றிடும்பேறும் .. 
எண்டி சைப்படு முலகினுஞ் சோமசுந் 

தானெனு நின்நாமங் 
கொண்டி சைத்திடு நாவின ராய்மனக் 

குகையினின் றிருமேனி 


( 76 


* மலையன்மாகரனென்னுமிரண்டு அசுரர்கள் . 
மஹாசிவராத்திரி . 


11 வது காசிபமுனி பூசித்த அத்தியாயாம் . 95 


(77 ) 


கண்டி சைத்தவிவ் விரவினிற் போற்றிடுங் 

காதலா ரெவரேனும் 
வண்டி சைத்திடு மிதழியர் தொடையராய் 

வாழவு மருள் செய்வாய் . 
என்று வேண்டிய வரங்கொடுத் தாவுடை 

நாயகி யிடப்பாக 
னின்ற வாறருளிலிங்கமே வுற்றன 

னிறைதிரு வருணோக்கி 
நன்று ளங்களித் தப்பதி யுறைந்தன 

னவிற்றுமன் னவன்றீர்த்தத் 
தொன்றி யாடியல் சிறைவனைப் பணிபவர் 

உம்பர்போற் றிடவாழ்வார் . 


( 78 ) 


இருவர் தானவர்க் கஞ்சிய வொருதவர்க் 

கிறையவன் நரைமீதே 
மிருக வாதியி னுரியணிந் திருந்தருண் 

மேலவன் மிகுர் நீபத் 
தருவின் மேவிய சோமசுக் தசப்பிரான் 

றாடொழு தமை சொற்றா 
முருக வேள்பொரு தசுரர்க டமைக்கொலு 
முறைமையு மறைகிற்பாம் . 

( 79 ) 
காசிபமுனி பூசித்த பதினோராம் அத்தியாயம் முற்றிற்று . 


திருச்சிற்றம்பலம் ; 
ஆக அத்தியாயம் 11.க்குத் திருவிருத்தம் . 333 . 

கடம்பு . 


* புலி . 


திருச்சிற்றம்பலம் . 
12 - வது அத்தியாயம் . 


மலையன் மாகாள் வதை யுரைத்தது . 

கடம்பநாதர் துதி . 
கந்தனைக் கிம்புரிக் கவின்கொ ளொற்றைமாத் 
தந்தனை யருளிநீள் தண்க டம்பிலென் 
சிந்தனை யினும் வளர் தேவை யன்றியென் 
வந்தளை யாவர்பான் மருவற் பாலதே . 

( 1 ) 
( இ - ள் ) . கந்தசுவாமியையும் இரத்தினமிழைத்த சுவர்ணப்பூண் கட்டி 

அழகுபொருந்திய மகத்தாகிய ஒற்றைக்கொம்பினையுடைய விக்கி 
னேய்வரரையும் புதல்வராகப்பெற்றருளிக்குளிர்ச்சி பொருந்திய 
விசாலமாகிய திருக்கடப்பந்தருவின் நீழலிலும் என் ஹிருதய கம 
லத்திலும் அமைந்துள்ள ஸ்ரீகடம்பநாயரையன்றி என் வணக்கம் 
மற்று எவரைச் சாரும் ? 

( எ - று ) 
காசிப முனிக்கருள் கடம்ப நாயகன் 
மாசிலா நந்தியான் மாக ரற்ப 
தேசயி ராவதஞ் செலுத்தும் வேற்கரத் 
தாசில்கொற் றவன்றனை யழைத்தில் தோதுவான் . ( 2 ) 
கந்தகேனிம்முனிக் கனன்ம கங்கெடுத் 
திர்திரன் முதலினோர்க் கிடுக்க ணாற்றிவாழ் 
வெந்திறல் சூரரை விட்டேன் றோதியோர் 
மந்திர வாட்படை வழங்கி விட்டனன் . 


( 3 ) , 


12 - வது மலையன் மாகரன் வதை யுரைத்தது . 97 


கூதள மணிபுயக் குமரன் றீயர்பாற் 
றுதுவிட்டாற்று தீத் தொழில்விட் டுய்மினென் 
றோதவுங் கேட்கிலா தோர்த்தெழுந்தனன் 
பூதரும் விரரும் போற்றிச் சூழவே . 

( வேறு ) 


அந்தவெலை முந்து வேலை யாயிரங்க லித்தல்போ 
வந்து போரியங்கலித்த வோசை யாசை யோங்கவே 
வந்துமஞ்ஞை நிற்பவெள்ளை வாரணந்த ணந்ததி 
னெந்தையேறி யடுகளத்தி லசுரரஞ்ச வெய்தினான் . (5 ) 
ஈதுகண்டு தீதுபண் டியற்றி நின்ற மாகரன் 
கோது கொண்ட நான்குசேனை குழுமிவந்து கழுமுள்வே 
லோது தண்டு குந்தநேமி யோங்குதோம ரங்களே 
யாதிகொண் டெதிர்த்துநின்ற மைத்த போர்ச மைத்துளான் . () 
வெண்மைமிக்க வொரு கடற்குள் விரவுலே வேலையேழ் 
திண்மைமிக் கொழுந்து சென் றதிர்த்துநின் றடர்த்தல்போ 
லொண்மைமிக்க பூகி மேனி யோங்குபூதர் பாங்குபோ 
யெண்மைமிக்க வசுரர்சேனை பெற்றெதிர்த்த லாற்றினார் . ( 7 ) 


கரியொலித்த மாகமோடு காரொலித்த லென்னதேர் 
பரியொலித்த மிகவிடுத்த படையொலித்த பாரிடத் 
திரளொலித்த வீரர்தஞ் சிரிப்பொலித்த தேறலா 
ருரையொலித்த கடலடுத்த வொலியடுத் தொடுங்கவே . ( 8 ) 


வெற்றிமேவு வீரரோடு வெய்யசூர செய்யவும் 
கொற்றமேவு பூதரோடு கொடியர் சேனை கடியவுஞ் 

* ஆசை - திக்குகள் , 1 ஆகாயத்திலோடும் , 


98 


திருக்கடம்பநாத புராணம் . 


சுற்றுமேவு தேரினோடு துன்னுதேர்கண் மன்னவுஞ் 
செற்றமேவு படைகளைச்செலுத்தியங்க அத்தனர் . 


( 9 ) 


அற்றதாள்க ளற்றதோள்க ளற்றசென்னி பற்றகண் 
ணற்றமார்ப மற்ற மோலி யற்றகண்ட மற்றகை 
யற்றதந்த மற்றவால்க ளற்ற நீள்பு ழைக்கையே 
யற்ற தேர்கள் புரவிவெள்ள மற்றழிந்த மற்றுமே . 


( 10 ) 


பரந்தெழுந்து செம்பு நீர் படர்ந்து பார் மறைந்து மே 
நிரைந்தெழுந்து விண்மறைத்த நீடுவெம் பிணக்குழாம் 
விரிந்தெழுந்து கூளிஞாளி மேலெழுந்து துள்ளுவ 
விரைந்தெழுங் கவந்தமங்க ளெண்ணிறந்த வாடுமே . 


() 


திருதர் விட்ட படைவிலக்கி நீடுபூதபாடுவார் 
பொருதுபூதர் படை விலக்கி யஈரர்நின்று பொங்குவார் 
இருகிறத்த ரின்னவாறு முன்னு போ ரியற்றுகால் 
வருசார்க்க ணாற்றலின்றி யவுணர் சேனை மாண்டவே .. 


( 12 ) 


கண்டுசீறி பாகமீது கருடனண்ணு மாறு போற் 

டமொன்று கொண்டெழுந்து சார்ந்து தீய மாகரன் 
* மிண்டுகின்ற பூதசேனை மீது மோதி மோதியே 
மண்டுமட் குடத்தகர்த்த வாறுபோலு நூறினான் . 


( 13 ) 


உருமொலிக்க ணரவினங்க ளுபிரொடுங்க லென்னமா 
கரனடுத்து மோது போது கதிரிகர்த்த பூதரும் 
திரமடுத்த வீரருஞ் சிதைந்தழிந் தலைந்தனர் 
புரமழித்த பரனளித்த புதல்வனீது கண்டனன் .. 

நெருங்கி எதிர்க்கின்ற , 


( 14 ) 


12 - வது மலையன் மாகான் வதை யுரைத்தது . 99 


( வேறு ) 


கண்டு சீற்றமுட் கொண்டுசெவ் வேளொரு 

கார்முக மெடுத்தார்கே 
மண்டு நாணொவி யெழுப்பினன் வெடித்தது 

படித்தல மலைாதெல்லா 
வண்ட கூடமு மதிர்ந்தன மாகர 

னஞ்சினன் வலியற்றே 
யண்டர் நாயக னாகிய குமரனை 

கோக்கியொன் றறைகின் முன் . 


( 15 ) 


ஆல மாமிடற் றாதிமுன் னருளிய 

வரத்தினா னழிவெய்தேன் 
சீல மார் குரு வருளிய மந்திரத் 

திறத்தினுக் கெதிர்காணேன் 
நீல மாமயி லாளியென் னொடு பொர 

நினைவது தவிர்கண்டாய் 
கோல மார்ந்திடு கருட னுஞ் சிவனணி 

யரவினைக் குறுகாதே . 


( 16 ) 


என்று மாகர னியம்பசொற் கேட்டெதி 

ரியம் புவன் குமரேசன் 
பொன்று நாளுனக் கடுத்தது காவனும் 

புகுந்தன னீதோராய் 
ஒன்று கேள்சிவ னணிநில வாயினு 

மிரவிமுன் னொளியாமோ 
நின்ற பேதையே வனக்குரை ஈமதுவாள் 

நிகழ்த்துமென் றுரை செய்தான் . 


( 17 ) 


100 திருக்கடம்பநாத புராணம் . 
பின்பு மாகரன் கொடுஞ்சினம் பொருத்தியோர் 

பெருங்கொடு வில்லேந்திப் 
பொன்பி றங்குமே ழாயிர மம்புகள் 

புங்கவர் புகழ் கோமான் 
முன்பு தாக்குற விடுத்தனன் விடுத்தவை 

யனைத்தையும் முருகேசன் 
மின்பி றங்குமோ ரழற்கணை தொடுத்துடன் 

வெறுந்துகள் படுத்திட்டான் . 


( 18 ) 


மீட்டு மாயிரங் கோடி வெஞ் சரங்களை 

விடுத்தனன் றொடுத்தொன்னான் 
கோட்டு மாமுகற் கிளையவன் வாளியிற் 

குறைத்தன னதுகண்டே 
பூட்டு வார்சிலை வலியினா லசுரனும் 

பொருகணை பலவேவி 
மீட்டு தேவரத் திரங்களு மிடையிடை 

யிடியென விடுத்தார்த்தான் . 


( 19 ) 


பார் மறைத்தன திசைகளு ( மறைத்தன 

படுதிறைக் கடலோடுங் 
கார் மறைத்தன வானமு மறைத்தன 

கடியவன் விடும் வாளி 
போர் மறைத்தன வளைத்துமோ ரிமைப்பினிற் 

பொடித்தன னுயிர்க்கெல்லாஞ் 
சீர் மறைத்தபல் வினைத்தொகை யனைத்தையும் 

தீர்ப்பவற் கரிதாமோ. 


( 20 ) 


12 - வது மலையன் மாகரன் வதை யுரைத்தது . 101 


அந்த மாகரன் சரங்களும் தெய்வதப் 

படைகளு மழிர்தேகக் 
கந்த வேளறுத தையிரு கணைகளிற் 

கடியவ னெடுஞ்சாபஞ் 
சிந்தினாலிரண் டம்பினான் மகுடமுஞ் 

சிதைவுசெய் திரு கோலா 
லுந்து தேரையு மொழித்தனன் விழித்தெனை 

யுறு துய ரொழித்தானே . 


( 21 ) 


இலங்கு மோலியுஞ் சாபமு மிரதமு 

மிழந்தவ னெதிர் சாகா 
விலங்கு போற்குதித தாயிடைத் தன்குரு 

விளமபிய மனு வோதித் 
துலங்கு வேற்படை யாளிமுன் மறைந்தொரு 

சூட்சியிற் பல வேறாக் 
கலங்கு மாபையால் வடிவெடுத் தறுமுகக் 

கடவுளைப் பொரவத்தான் . 


( 22 ) 


தீயி னகளுஞ் செறியிருட் கூட்டமும் 

திகிரியுந் திரைநீரும் 
பேபி னங்களு முருமிடிப் பெருக்கமு 

மூழியம் பெருங்காற்றும் 
கோயி னங்களு மெரிப்படைக் கலங்களு 

நுகலரும் கொடுமாயைச் 
சேயி னங்களு மாய்ப்பல வுருவெடுத் 

தெதிர்த்தமர் செய்தானே . 
* சாகாவிலக்கு- குரங்கு 


( 23 ) 


108 


திருக்கடம்பநாத புராணம் . 


( 24 ) 


நாத னீதுகண் டின்னவன் மாயையு 

ஈவிற்றுமந் திரவீறும் 
பூதலத்தினி லழுந்திடத் திருக்கரம் 

பொருந்தும் வேற் கிதுகூறும் 
தீது தீர்த்து நீ கீட்டிசை யுறைகெனச் 

செப்பிவேல் விடுத்திட்டான் 
போதன் விட்டவேல் பொருாதிடந் தனைப்புவி 

புகலும்வே லூரென்றே . 
கோடி சூரிய ருதித்தெனக் கீழ்த்திசைக் 

கொற்றவே லுறுங்காலை 
நாடு * கோகழி யைந்தெழுத் தெங்குரு 

நாதால் லருணோக்கால் 
விடு சஞ்சித மென்னவும் விடிந்தபின் 

விளிந்திடு மிருள் போன்றுங் 
கூட லான்புரி மாயையின் வலிகளும் 

குரைந்தழிந் தானமாதோ. 
ஆன காலையின் மாகா னொருவனே 

யாகவெண் டிசையாவும் 
வான நாடரும் பூதரும் வீரரும் 

மானிலத் தருமஞ்சச் 
சோனை மார்பிற் சுடுசாம் பின்னருக் 

தூண்டியார்த் தெழுந்தெங்கோன் 
மேனி மேற்சிவ னருள் கொழுப் படையினாற் 

புடைத்திட விதிர்த்துற்றான் . 
திருவாவடுதுறை . 


( 25 ) 


( 26 ) 


. 


12 - வது மலையன் மாகரன் வதை யுரைத்தது . 108 


* 


6 


வஞ்ச னாண்மையுங் கொழுப்படைப் பெருக்கமு 

மானிலத தவர்வானோ 
ஞ்சு மாறுகல் லாறிறு தோள்வள 

ரண்ணல்கண் டலர்ர்தோங்குங் 
கஞ்ச மாமல ரனையதன் கரத்துறுங் 

கதிர்செடு வடிவேலால் 
நஞ்ச மாகிய மாகான் றலையறுத் 
துருட்டின னவை தீர்ப்பான் . 

( 27 ) 
( வேறு ) 
வெய்ய மாகர னிறத்தலு முலகெலாம் வேலன் 
செய்ய தண்ணரு ளொததது செங்கதிர் வெயிலா 
லையன் றாண்மறந் தவர்படுந் துயரெனப் பசியாற் 
றுய்ய வோதனம் வேட்டலைந் தனர் துறந் தவரும் . ( 28 ) 
மரங்கள் வாடின மலைக்குலம் வெடித்தன வருமான் 
றரங்க நீரெனக் கானலைப் பருகுவ தடனீ 
செரிந்தி யாவையும் வரண்டன வெழுந்தநீர் ஈசையால் 
விரைந்து மேற்கடற் படித்திட நடந்தனன் வெய்யோன் . 
நாவு லர்ந்திட செவிகளும் சேவிடுற நயனம் 
பாவு தீயெழ வுடலயர்ந் துளஞ்சுடப் பதமுக் 
தாவு கின்றுழித் தளர்ந்திட வனைவருஞ் சலித்தார் 
மேவு கின்றுழிப் பசியினுங் கொடிதுவே றிலையே . ( 30 ) 
இந்த வேளையோ ரிளம்பொழி எறுந்தட மெழில்சேர் 
பந்த ரோதன மலையுடன் பகரடி யவர்போல் 
வந்து தோன்றினன் கடம்பமா கேரில்வாழ் வரதன் 
றந்தை தாயலான் மகப்பசி மறிந்தெவர் தணிப்பார் . ( 31 ) 
கவை . குற்றம் . 

தனம் - அன்னம் . 


104 திருக்கடம்பநாத புராணம் . 

வேத சாலமுந் தொடர்வருந் திருவடி மிசையே 
* பாத சாலமின் னொலி செயப் பரித்தகச் சரையின் 
மீது கோசிகம் விளங்கிடச் சிறந்தவெண் பொடியும் 
போத முப்புரி நூலுண் மார்பிடைப் பொலிய . ( 32 ) 


சுந்த ரஞ்செறி கண்டிகை மிடற்றின் மேற் றுலங்க 
வுந்து பேரொளிக் குண்டலஞ் செவியினி னொளிரக் 
கொந்து கொண்டொளி ரிளநகை திருமுகங் குளிர 
விந்து வான்பிறை யனைய புண் டாறுதலிலங்க . ( 33 ) 
காணு மாந்தர்கள் கண்களும் நெஞ்சுமுங் கவரப் 
பூணு மேனியும் பொலிதரப் பூசுர வடிவாய்த் 
தாணு வாகிய கடம்பநா யகன் வருந் தகைகண் 
டேணு லாம் பெரு மகிழ்ச்சி கொண் டனைவரும் வியந்தார் . 
ஆடி னார்சில எரும்பசி யகன்றவ ரெனவே 
பாடி னார்சிலர் நீழலிற் பதிகொடு பவநோய் 
வீடி யாநந்த மேவினா மெனச்சிலர் வியந்தார் 
கூடி னார்க்கெலாங் கடம்பநாயகனனங் கொடுப்பான் ( 35 ) 


மனிதர் பூதர்கள் வானவர் மாதவர் துறவோர் 
புனித ராதியோர்க் கியன்றவா சாரமெய்ப் பொறுத்தே 
பினிது வேண்டுவார் வேண்டுமா றின்னமு துடனீர் 
தனிமு தற்பிரா னுதவியே பசிப்பிணி தவிர்த்தான் . ( 36 ) 
கருணை பேயுரு வாகிய கடம்பநா யகன்வக் 
தருளி னாற்றரு மன்னமு மருத்திரன் னீரும் 
பருகி யாவரும் பசிப்பிணி யகன்றனர் பானு 
மருவ மாய்மறைர் தானவ ரதிசய மடைந்தார் . ( 37 ) 


* சிலம்பு . 


பதிகொடு - அமர்வற்று . 


12 வதுமலையன் மாகான வதை யுரைத்தது . 105 


இன்ன காலையின் மலர்மழை பொழிந்திட விமையோர் 
சின்ன மார்த்திடப் பல்லியத் துவைத்தெழத் திறல் சேர் 
மன்ன ராதியர் போற்றிட மரகத மயிலூர்க் 
தென்னை யாள்பவன் பாசறை யெய்திவீற்றிருந்தான் . ( 38 ) 
முனிவர் போற்றிட யோகியர் வாழ்த்தொலி முழங்கப் 
புனித மெய்யடி யார்களர்ச் சனை செயப் பொருவேந் 
றனிமு தற்பிரான் சார்ந்தபின் சாரணர் பலர்போய் 
அனைய மாகர னிறந்ததை மலையனுக் கறைந்தார் .. ( 39 ) 
ஒற்றர் கூறிய வுரையெனுங் காற்றடுத் துதைப்பச் 
சுற்று துன்பெனுங் கடலினுள் ளறிவெனுந் தோணிப் 
பற்று வீழ்ந்துழன் றலைபவன் மானமாக் தெப்ப 
மெற்ற மேன்மிதந் திடர்ப்படு மலையனேங் குறுவான் . ( 40 ) 

( வேறு ) 
அய்யவோ வென்னுடைய வாருயிரோ வாவிக்கு 
மெய்யவோ வென்னை விடுத்தெங்கு மேவினையோ 
உய்யவோ வேறொன் றறியே னுனைக்கோறல் 
செய்யவோ பச் சிவன்வா ளளித்தானே . ( 41 ) 
எங்கன்றி கொன்றார்க்கு முய்வு ண்டா முய்வில்லை 
செய்ந்நன்றி கொன்ற சிறியோர்க் கெனும் மாற்ற 
முன்னின்ற காசிபரான் முற்றும் அறிந்தேனான் 
கன்னின்ற நெஞ்சே னுனையென்று காண்பேனே . ( 42 ) 
என்றென் றழுதிரங்கி யேங்கி யிழிமனத்தா 
லன்று மலையன் படுந்துயர மாரளப்பா 
ரொன்று முணர்வாற் றெளிந்தபினாற் றரைக்கூவித் 
தன்றன் படையிரத மெல்லாந் தரப்பணித்தான் . ( 43 ) 
* சாரணர் - ஒற்றர் 

கடம்பாாதன் . 


-- 


106 


திருக்கடம்பநாத புராணம் . 


அப்பணியி லன்னா ரகன்றிடலு மம்மலைய 
னொப்பிலரி யாசனத்தை யொருவியொரு மந்தணமாம் 
வைப்பிற் றனியிருந்து வன்சூரன் றாயென்னுஞ் 
செப்பிற் றிகள் கொங்கை மாயைவரச் சிந்தித்தான் . ( 44 ) 

(வேறு ) 
மருவி ருந்தவ னையல ரோதியாண் 
மருவி ருந்தவ னையல சோதியே 
யொருவ ருந்தணி தம்பமு றுத்தினா 
ளொருவ ருந்தணி தங்கும் யோதரி . 

( 45 ) 
( இ - ள் ) வாளனை தங்கிய மலர்கள் முடிக்கப்பெற்ற கூந்தலையுடையவள் : 

சிவத்தை மருவும் பெருமை பொருந்திய தவத்தினையுடைய 
காசிபரிஷியைப்பலரும் அறியும்படி நீங்குதற்கரியதும் குளிர்ச் 
சியைத் தருவதுமான தன் நிதம்பஸ்தானத்தில் அழுந்தச் செய்த 
வள் ; அசமுகிக்கு அருத்தப்பால கொடுக்கும் அழகிய ஸ்தனங் 
களையுடையவள் . அசதயாயை . ( எ - று ). 
இன்ன மாயை மலைய னிருவிழி 
முன்ன ரெய்தி முழுப்பவ மாற்றலாற் 
பின்ன வன் கெடப் போதுற லுற்றனை 
யுன்னை சோவதென்னூழ்வழி யுற்றாதே . 

( 461 
மாயை வார்த்தை வினவி மலையனாக் 
தீய னீவந்த தின்னது செப்பவோ 
தாய னாய்பல தேகந்த ரிப்பவோர் 
தூய மந்திரஞ் சொல்லென வேண்டினான் . ( 47) 
மலைய னெண்ணிய வாறொரு மந்திர 
நிலைய ளித்தவ ணீங்கலு மாங்கொரு 
சிலையும் தூணியுந் தெய்வத மாப்படைக் 
குலமு மேந்தி யனவிற் கொதித்தனன் . 

( 48 ) 
ஒருவு - ஆடு . 

தாய்போன்றவளே . 


12 - வது மலையன் மாக -ரன் வதை யுரைத்தது .107 


( 49 ) 


( 50 ) 


( 1 ) 


கச்சணிந்தனன் மார்பிற் கவசமார்த் 
துச்சி மேன்மகு டந்தரித் * தொன்னலா 
ரச்ச மேவவெ ழுப்படை யங்கை கொண் 
டெச்ச மின்றுயர் வாயில்வந் தெய்தினான் . 
வந்த தீயம லையனீ ராயிரஞ் 
+ சிந்து சம்புலி சீரரிபேய்கணத் 
துந்து சில்லியத் தேருமொன் றேறினான் 
அந்தியாழியி னார்த்தவி யங்களே . 
வைய மெண்ணில் வாம்பரி யெண்ணில 
கைய மாமலை யெண்ணில காருடல் 
வெய்ய ரெண்ணிலர் மிக்குவி ரைவியார்த் 
தொய்யெ னக்கொடி யோன்புடை யுற்றனர் . 
தேரொ லித்தப ரிகள்சிரித்ததிண் 
பேரொ லிக்கய மார்த்தபெருந்திறற் 
றாரொ லித்த தறுகண்ம லையன்மேற் 
காரொ வித்திடி வீழ்தல்க டுப்பவே . 
குடையெ ழுந்தகொ டிகளெ ழுந்தபோாப் 
படையெ ழுந்தப றந்தன பூதிவா 
னிடையெ ழுத்தும றைத்தது ஞாயிறை 
யுடைய போர்க்களத் தொன் னல னுற்றனன் . 
மலையன் வந்தது ணர்ந்துவெம் பூதரு 
மலைவு மேவிய வீரரும் வாழ்த்தவே 
மயை மாதவன் தன்னையு மால்செயு 
மலையை நீறுசெய் வேலனும் வந்தனன் . 
கங்கை பெற்றக டவுள்வந் தெய்தலும் 
பொங்கு பூதவ டவைக்க னல்பொரப் 
பகைவர் . + யானை . வையம் - தோ . 


( 52 ) 


(53 ) 


( 54 ) 


108 


திருக்கடப்பநாத புரணம் 


பங்க மெய்திய ழிந்தன பற்றலான் 
றுங்க னாற்பெருந் தானைத்தொ டுசடல் . 

( 55 ) 
( வேறு ) 
வெற்றி மேவிய மலையனாம் வெய்யவன் சேனை 
யிற்ற வாறுகண் டிாதம்விட் டிழிந்தனன் சிலகைப் 
பற்று தண்டினான் மூச்சினாற் சிலசில பதத்தாற் 
கொற்ற நீடிய பூதர்க ளழிவுறக் கொன்றான் . ( 56 ) 
வீர வாகுவு மதுகண்டு வெஞ்சிலை வளைத்து 
மாரி யாமெனக் கணைமழை சொரிதலு மலையன் 
றோ தேறியா யிரங்கணை செலுத்திமுன் றடுத்துக் 
கோர மேவிய நூறுகோல் விடுத்தனன் கொதித்தே (57 ) 
கக்த னுக்கிளை யானுமச் சரமெலங் கடி திற் 
சிந்தி யோரிலக் கங்கணை செலுத்தியத் தீய 
னுந்து தேரினைப் பொடித்தன னொன்ன லான் நகைத்து 
விந்த மன்னதோர் சேமத்தே ரேறினன் வெகுண்டு (58 ) 


விலக்க ரும்பல கணையினால் வீரவா குவினைக் 
கலக்கஞ் செய்திடக் கண்டதை யெண்மராய்க் கவின்ற 
திலக்க மேவிய வீரரும் வியர்வையிற் றோன்று 
மிலக்க வீரரும் தனித்தனி சமர்புரிந் திளைத்தார் . ( 59 ) 


அனைய காலையின் வீரவா குப்பெய ரறிஞன் 
நினைவு வந்துவெங் கணைமழை பொழிந்தவ னெடிதாய்ப் 
புளையு மாமுடி வீழ்த்தினன் தேரினைப் பொடித்தான் 
இனைய வில்லையு மிறுத்தன னிமையவ ரார்ப்ப . ( 60 ) 
பங்க மாற்றுமில் வீசகப் படுத்துவா வென்னச் 
சங்க ரன்றரு மெழுவினைத் தானவன் விடுததா 


12 - வது மலையன் மாகரன் வதை யுரைத்தது .109 


னங்க தற்கெதி ராய்ச்செல வருச்சனை யாற்றி 
துங்க விரனு மிறையவன் படையினைத் தொடுத்தான் () 
தொடுத்த வப்படை யீசனை வேதனைத் துளப 
மடுத்த மார்பனைக் காற்றினை பனலினைப் புனலைக் 
கடுத்த வேங்கையை பரியினைக் கரியினைப் புகையைத் 
தடுத்த மின்னிடி மழையினைத் தந்துடன் பொருதே . ( ) 
எழுவி னாற்றலைத் தொலைத்தலு மாயைமுன் னீந்த 
வழுவின் மந்திர மாயையை வேற்படை மாய்க்கக் 
கழிவில் தென்றிசை நூறுயோ சனையினிற் கடிதி 
னொழிவி லாவிற லுடைந்தவன் போலுமோ டினனே . ( ) 
ஓடல் கண்டிடு மிலக்கத்தொன் பதின்மரு முடனாய் 
நாடி யோடினர் மலையனு மாயையா னலிப்பக் 
கூடு நித்திரை கொண்டனர் வீரர்பின் குமான் 
வாட வெஞ்சமர் புரிவனென் றெண்ணிமுன் வந்தான் . 
கண்டு வேலவன் மயிற்பரி கடி நினிற் றூண்டிக் 
கொண்ட வில்வளைத் தொருகணை யேவவக் கொடுங்கோல் 
மிண்டு செய்து பல்லாயிரங் கணைகளாய் விரிந்து 
விண்டு போர்புரி மாற்றலான் மெய்யெலாந் துளைத்த ( 65 ) 
கிளைத்து வண்டினங் கீண்டிய மரமென வண்டு 
துளைத்த வாய்வழி குருதீசீர் சொரிதரத் துணுக்கும் 

வான் 
றிளைத்த மெய்யனாய்த்தேறினனெனைப்பொருளே 
களைத்தி டப்புரி வேனெனக் கார்முகம் வளைத்தான் . (66 ) 
தன்ன கத்தெழு செடுஞ்சினந் தணிவுறு மளவும் 
பன்ன கப்பகை மயிலிவர் முருகன் மேற் பாணங் 
விண்டு எதிர்தோன்றி . 

பண்டு - அம்பு . 


110 


திருக்கடம்பநாத புராணம் 


கன்ன கத்தின் மேற் காரெனச் சொரிதலும் தடுத்தான் 
என்ன கத்துறை தருமிளை யானிளைப் பானோ. ( 67 ) 


வள்ளல் பின்னரும் வடிக்கணை தூவியம் மலையக் 
களள னேறிய கொடுஞ்சியங் தேரினைக் கலைத்தான் 
தொள்ளை நெஞ்சினன் சோர்ந்தனன் பின்னுமோர்தேரிற் 
றுள்ளி யேறினன் வானவர்ச் சரம்விடத் துணிந்தான் . ( ) 


காற்றி னத்திரம் விடுத்தனன் கடியவன் கந்தன் 
மாற்றும் வெமபணிப் படைவிதித்தழித்தனன் மாற்றான் 
சீற்ற மேவுபன் னகப்படை விடுத்தனன் செவ்வே 
ளீற்று காருடப் படையினா னீக்கின் றனனால் . ( 69 ) 


அக்கி னிக்கணை தீயவன் விடுத்தன னறிஞன் 
மிக்கவாருணப் படை விடுத் தழித்தனன் வெய்யோன் 
றொக்க நாரசிங் கப்படை விடுத்தனன் றூயோன் 
நக்க தாய்ப்பொரு சரபவெம் படையினாற் றடுத்தான் . 
அயிலும் வெஞ்சினத் தயன்படை விடுத்தனன் மலையன் 
வபிர வன்படை விடுத்தது கெடுத்தனன் வள்ளல் 
பயிலு மாற்றலன் விடுத்திடும்படைக்கெலாம் பகையாக் 
கபிலை நாயகன் மைந்தனுக் கணைவிடுத் தழித்தான் . ( 71 ) 
மண்ணின் மேவிய திசைகளின் மேவிய வசைதீர் 
விண்ணின் மேவிய கடல்களின் மேவிய வெற்பின் 
கண்ணின் மேவிய மலையனும் கனிவு று மடியா 
ரெண்ணின் மேவிய முருகனு மேவிய சரங்கள் . ( 72 ) 


குடையும் வானவர்ப் படைகளும் குறைந்தன வினியெப் 
படையி னாலிவன் தன்னை வெல் லுவதெனப் பரிவாற் 


12 - வது மலையன் மாகரன் வதை யுரைத்தது .111 


கடையன் வீரர்போ லிவனையுங் கடிதினின் மைய 
லடையச் செய்குவ மென நினைந் தோடின னன்றே ( 73 ) 


பே மாலிகை யானது கண்டனன் பே 
மாப ராபர னருளிய வாட்படை செலுத்தித் 
தாப மேயெனத் திரிதரு மலையனைத் தரையிற் 
றீப மாங்கதி ரிருளினைச் செகுத்தல்போற் செகுத்தான் . 


4 


ஞான வத்திர மொன்றுவிட டானது நடந்து 
மரன வீரர்த மாயையைக் கடிதலும் வந்தார் 
கான மாமலர்க் கடம்பனைப் பணிந்தவ ணிருந்தார் 
வான நாடர்கள் பூமழை பொழிந்தனர் மகிழ்ந்தார் . ( 75 ) 


விண்களித்தன திசைகளுங் களித்தன விரிநீர் 
மண்க ளித்தன தருமமுங் களித்தன வனசப் 
பெண் களித்தனள் பெரியவர் களித்தனர் கண்டோர் 
கண்களித்தனர் கந்தவேள் படைகளுக் களித்த . ( 76 ) 


மலையன் மாகரன் குமரவேள் மாய்த்திடு சிறப்பா 
லலைவி லாதுயர் சுவர்க்கம் வாழ்க் திருந்தன ரன்னோர் 
தலைவன் றன்னொடுஞ் சமர்புரி தலத்தினை யின்றும் 
நிலைமை மேவிய செம்புல மென்பரா னிலத்தோர் . ( 77 ) 


வள மிகுந்திடு மலையன்மா யிடத்தினை மலையான் 
களமெனப்புகல் வார்முனங் கடிகொள்பா சறையா 
யிளைய வன்புகு மிடத்தினை விரும்புல மென்பார் 
விளையு மன்புளீ ரென்றனன் மெய்ப்புகழ்ச் சூகன் . ( 78 ) 


112 திருக்கடம்பநாத புராணம் . 

வள்ளி நாயகன் மலையனை மாகான் றன்னைத் 
துள்ளியிழ்தர வாளினாற் றொலைத்தமை யுரைத்தாங் 
கள்ளறாமலர்க் கடம்பமா வனத்திலக் கடவுள் 
பிள்ளை மாமதிச் சடையனைப் பேணிய துறைப்பாம் . ( 79 ) . 


பன்னிரண்டாவது மலையன் மாகரன் வதையுரைத்த 

அத்தியாயம் முற்றிற்று . 


திருச்சிற்றம்பலம் . 
ஆக திருவிருத்தம் 412 . 


திருச்சிற்றம்பலம் . 
13 - வது திருக்குமாரக் கடவுள் 

பூசித்த அத்தியாயம் . 


1 


கடம்பநாதர் துதி . 


வைகுந்த மெடுத்துமுன மசுரர்தமை மாய்த்தகன் மன 
த்திற் றீமை , வைகுந்த குவமயை மாகானை வாட்படையால் 
வாட்டிப் பைம்பூ , வைகுந்த மிடைகடம்ப வனத்து வர்து 
பூசைசெய மகிழ்ந்து தோன்றும் , வைகுந்த மாலறியாக் கடம் 
பாா யகனிருதாள் வணங்கி வாழ்வாம் . 

( 1 ) 


. 


( இ - ள் . ) கூர்மை பொருந்திய வேலாயுதத்தினால் முன்னர் சூரபத்மாதி 

யசுரர்களைச் சங்கரித்த குகப்பெருமான் , மனத்தில் தீமைபொருக் 
நிய மலைய மாகரர்களை வாளாயுதத்தினால் வாட்டிப் பசியகாயா 
குருந்த விருக்ஷங்கள் நெருங்கியுள்ள கடம்பவனத்திலே வந்து 
பூசிக்க ( அப்பூசைச்கு ) பகிழ்ந்து எதிரே பிரஸக்கமாயருளிய சரி 
யயன் காணாக் கடம்பார்தருடைய பதமலரை வணங்குவாம் . 


விதிமுறைசெய் வேள் விதனை யடுமிருவர் விளியவடல் 
விளைத்த செவ்வேள் , எதிரில் வய வீரரொடு மிறந்திடுவெம் 
பூதருமுய்க் தெழுந்து சூழ , வதிரொலிய வியங்கலிப்ப வடுகள் 
நீத்தாடனெடுக் தோகை யூர்ந்தே , வதிவடிவே லையுளைப்ப 
வரவேர்திக் கடம்பவன மருங்கு வந்தான் . 

( 2 ) 
* வலிமை பொருந்திய 


3 


114 


திருக்கடம்பநாத புரணம் 


( வேறு ) 
ஞான வேலவ னண்ணித் தலாதி 
ஞான மூர்த்தியு நற்பிர தோடமுந் 
தான மொன்றினிற் சார்வரி திவ்வருட் 
டான மொன்றிற் றழைத்ததென் றெண்ணியே . 
மீனத் திங்களும் வெண்மதி பக்கமு 
மான நன்மக மன்றியும் மந்தகாண் 
மேன நற்பிர தோடமு மேவலாற் 
கோன ருச்சனை பாற்றக் குறித்தனம் . 


( 3 ) 


( 4 ) 


( 5 ) 


( 6 ) 


ஆத லாலெம் மிறைவ னருச்சனைச் 
சீத நீரமு தைங்கவ்வி யந்திருக் 

கோதை யாதிகொ ணர்கென வெண்ணிறப் 
* போதகத்துப் புரந்தரற் கோதினான் . 
வான வேந்தகன் றானவ்வ னத்திடை 
மான வேலவன் வானவர்த் தச்சனைத் 
தான ழைத்தொர் தடனகர் செய்கென 
வான தென்றவ னுந்தொழு தாக்குவான் . 
ஆழி யென்ன வகழி யணிமதி 
லேழி ருந்ததி லையெழிற் கோபுரம் 
பாழி சூளிகை மாளிகை பாங்கு சேர் 
வாழி வீதிசூழ் மாநக ராக்கினான் . 

( வேறு ) 
ஓங்குமறை யவர்பயிலு நியமமமைத் துலகையெலாக் 
தீங்ககற்றிக் காத்தருளுஞ் செல்வர்தமா வணமியற்றித் 
* புப்மாலை யாளை . 


( 7 ) 


தெரு . 


18 - வது திருக்குமாரக் கடவுள் பூசித்தது . 115 
தேங்குவணி கரின் மறுகும் செய்திவர்கண் மூவரையும் 
தாங்குபுக ழேர்த்தொழிலார் வீதிகளுஞ் சமைத்தனனால் . ( 8 ) 


ஓதிய யிவ்வீதிகளி னொருபுறமா யொளிதிகழச் 
சாதி பேதமதாகுஞ் + சங்கரர்தம மனைகள் புரிந் 
தேதமிலாக்கடம்பவனத தெந்தை பணி விடை புரிந்து 
தீதகலும்பரிசனர்தாஞ் செறியும் வீ தியுங் கண்டான் . ( 9 ) 
சரியைமுதனாற்பதமுஞ் சாற்றுமறை வேளவியுமிக் 
குரியவராயருணீயத் துறை சோதி யிலி ங்கவரன 
றிருவடி மூவிரு பொழுது தீண் சிவ வகியராய் 
வருமாதிசைவர்களவாழ் மடங்களுமுண் ணகரமைத்தான் . () 
ஞானமணி விளக்காகி யருட்கடப்ப நாதனுறை 
ஞான மணித திருக்கோபிற் றிருப்பணிநா டொறும்பரவும் 
ஞானமணி ஞானவதி முதற் நீக்கைக தரியவராய் 
னமணி விளக்கிடுவார் மடங்களுகன் குள்ளமைததான் . ( ) 


( வேறு ) 
கற்பமு மழிவுறாக் கடிகொண மாமதிற் 
கற்பக மனையபூத கடமபி னுள்ளுறக் 
* கற்பகை யெறிந்த வேற் கடவுள் போற்றவாழ் 
கற்பனை கடந்துளான் கோயில் கண்டனன் . 

( 12 ) 
இருடு நந் தெழுமணி யிலலகு கோபுர 
மிருவர்முன் றேட நீண் டெழுத சோதியா 
மிருநில மேத்துமிச் சிகரி மேற்கொடி 
யிருண்மிடற் றவன் முடி யிருந்த கதகை ய .. ( 13 ) 

கலப்பு ஜாதியா. பகைவனாயகிரெளஞ்சன் . 


தெரு . 


116 


திருக்கடம்பநாத புராணம் . 


( வேல் ) 
ஞாலம் தோன்றிய வுயிர்க்கெலா நவிற்றுமிந் நகரே 
சீலந் தோன்றுவீ டருடிறர் தெரித்தென விதனு 
ளாலர் தோன்றிய மிடற்றிறை படிகளர்ச் சக்செய் 
காலர் தோன்றநின் செலியிய மண்டபங் கண்டான் . ( 14 ) 
அம்பு யத்திரு மண்டப மாயிரந் தவர்க்காற் 
செம்பபொன் மண்டப நடனமண் டபர்திரு நூற்றுக் 
கம்பண்டப மேணைய மண்டபன் கவினி 
யும்பர் சூழுமைந் தாவர ணங்களு முறுத்தான் . ( 15 ) 

கான மாமலர்க் கடம்பா யகன்றிரு முன்னர் 
மேன நந்திவெள் விடைக்கொடி மிக்குயர் கம்ப 
மான நற்பலி பீடமும் வகுத்தனன் றென்கீழ் 
ஆன பாங்கரி னடுமனை மண்டப மமைத்தார் . ( 16 ) 
இந்தி ரன்றிசை யேறுதென் பாற்குரு சோம 
சுந்த ரப்பிரா நிருதியி லேங்கரன் றொண்டர் 
கந்த ராவுடை நாயகி யுத்தரக் * 

முந்தி வாழிட முத்துமா வரணத்து முயன்றான் . ( 17 ) 
முயன்ற கோயிலுண் மொழிந்தபே ரூழியு மழியா 
துயர்ந்த மாமணி விமானம தும்பரும் பரவ 
வயங்கொளுந்திருக் கடமபகா யகன்வளர்த்த ருள்வா 
னியைந்து கண்டுவா திளையவ னிணையடி தொழுதான் . ( 18 ) 
தொழுத கம்மியற் கருள்புரிந் தறுமுகத் தோன்றல் 
பழுதில் சீர்த்திரு ககமும் பான்றிருத் தளியும் 
பொழிய ருட்டிருக் கண்மலர் சாத்தியே புவன 
முழுது மானதன் தந்தைதான் வழிபட முயன்றான் . ( 19 ) 
* திசை. 1 இயம் - வாத்தியம் . 


18 - வது திருக்குமாரக் கடவுள் பூசித்தது . 117 


ஆயகாலையின் மகபதி சுரொடு மமலன் 
அயமேனியி லாட்டுவ சூட்டுவ துவர்வா 
யேயவூட்டுவ திருமுனர் கோட்டுவ வெல்லாந் 
ஏயவைந்தரு மல்கவைத திறைஞ்சிடத தொல்லோன் . ( 20 ) 
கடமபடித்தலச் சோதியை யாட்டவுங் கனிவாக 
திடமபடிந்ததின் முழ்கிடிற் றேவாமா னிடர்மற் 
றிடம் படிந்தவ ரெவருமுய் யவுமுளத தெணணி 
யுடம்பிடிப்படை யூன்றினன் குடகடற் கொருசார் . ( 21 ) 
பிரணவப்பொரு ளரன் பெறப் பேசிய பெரியோன் 
வரையிலூனறுவே லுலகெலாம் தணாதிசாரக தண்டப் 
புரிசைகீண்டதவ வழியவன் பொருத்தருட் டீர்த்தம 
புரையகற்று சே யாறெனப் புடவியில் வருமால . ( 22 ) 

( வேறு ) 
கரை நிறை தருமர முறிதர கரிவெரு வொடுமிரியத் 
திரைபொரு நுரைவிரி கரமவைதிசைவிசை பொடுமெறியா 
முரிதரு மலையுடை மடமக ளுடல்கிழி படமுடுகா 
வரியா வுணவென வுடைமயி லிறையவ னதிவருமால் . ( 23 ) 

( சேயாற்றினைப் பரமசிவமாக உவமானிக்கின்றார் . ) 
உழைகொடு மணியனல் கொடுமித ழிகளுறு சடைமுடியா 
விழைவொடு மிகுமர வொடுபுலி யதளொடு கரியுரியொண் 
டழைகொடு பெணையிட மதுகொடு தடமதி முடிகொடுநீன் 
மழவிடை மிசைவரு தலினர னிகர்வது வாராதியை . 

( 24 ) 
( பிரமசாரியாக உவமானிக்கின்றார் . ) 
நீரொடு சிறுகர கமதொடு நெடுமகிழ் கொடுக்கலையோ 
டாரறை மறைபல துறைதொறு மறிதா வெதிர்வாலா 

சூழ்ந்துள்ள நீண்ட சர்ப்பம் . 


118 


திருக்கடம்பநாத புராணம் 


னேரொழு குறுநிலை பலவொடு நிகழ்கிடை கொடுவரலாற் 
சீரோடு வருகுக கியது சிறுமறை யவர் நிகராம் . 

( 25 ) 
மகபதி கனவுல கினினிலை பெறவர மருளியசீர்க் 
ககபதி யுயர்கொடி யவனுடை மருமக ன திகடுகா 
கைபதி மகளொடு சிவனுறை நரைநிறை தருபேச் 
சகபதி தொழுதிரு நகர்தனை வலமொடு கடறழுவும் . ( 26 ) 

(வேறு ) 
குக்குடத் துவசச்சேய்தன் கூர்வேலா லழைத்திடுசே 
யாறிவ் வாறு , பக்கமுள குளமேரி வாவியெலா நிறைத்தவ 
காப் பாவு மன்பர் , மிக்குறுபே ராந்தக் கடலினிடை யடை 
வதுபோல் வேலை நீரிற் , புக்கு விரவியத்துகண் டெல்லோருங் 
களித்தனாப் பொழுது தன்னில் . 

( 27 ) 
மருவுகதிர் வேலவன்கை வாளதனான் மலையனுமா கரனு 
மாய , விருவினையாம் பிறப்பிறப்பு மின்றழிந்த தெனவுலகோர் 
இன்ப மெய்தச் , செருமலிந்த வசுரர்குல மின்றொடுவோம் 
றதெனத் தேவர் போற்றப் , பருதியுந்தன் ஞாதியென்றே 
மூழ்கநினைந் தெனக்கடலிற் படிந்தா னன்றே . ( 28 ) 

மாலைக்கால வருணனை ) 
சிவனடிசண் மெய்யன்பிற் றொழுமவர்கள் விழியெனவும் 
செங்கை போன்றும் , 8 புவனமிசை ஈறுங்கமலக் குவியவளர் 
செங்குவளை பொலிந்து பூப்பத் , தவமுனிசெப் தீவினையைத் 
தடுத்தவர் தீ வினையினிருள் சாரச் செவ்வே , ளவருயிர்கொன் 
றிடுவீரப் பிரதாப மெனச்செக்கர் விரிந்த தனறே . ( 29) 

துன்புறுமை வினைப்போகந் தொலைந் துழியங் கிறைல 
னடித்துணைக்கண் டங்கே, யன்புறு 

மெய் யடிபவர்கள் சிவதளி 
8 புவனம் - நீர். 

செவ்வானம் . 


பொன்னுலகு . 


18- வது திருக்குமாரக் கடவுள் பூசித்தது . 119 
கள் வேட்டுவிரைந் தணுகு மாபோன் , மன்புவியிற் பகம்புனு 
கர் பசுவினங்கள் குழக்கன்றை மனத்து ணாடி , யின்புரான் 
மனைகடொறும் விரைந்து விரைந் தெய்துவன வாகு மெங்கும் . 

( வேறு ) 
இருந்த வாதன மேட்டொடுங் கைக்கொளீஇப் 
பரிந்து வாயிற் குருமொழி பன்னுறத் 
தெரிந்து விடுறச் செல்லு மகாரினம் 
பொருந்தி யோகர் வழிக்கொளல் போலுமே . ( 31 ) 

( இரவை ஸ்திரீயாக உவமானிச்கிறார் ) 
வான மெல்லிடை வண்பதி பேர்முக 
மீன முண்ணகை மேக நெடுங்குழ 
லான செக்க ரணிதில தங்கொடு 
மேன * வல்லெனு மெல்லிய றோன்றினாள் . ( 32 ) 

(சந்திரோதய வருணனை 
மாயம் வல்ல மலையனை மாகாதி 
தீடனைப் பொரு செய்திரு மேனிமே 
லாயால் லமு காட்டியய் வேனெனா 
சேயமோ டுறல் போன்றது நீண்மதி . 

( 35 ) 


( 34 ) 


தக்க பற்பல சமய ஈடுவாண 
மிக்க சைவ சமயம் விளங்கல் போற் 
றொக்க - தாரகை சூழவோர் தூமதி 
திக்கெலா மொளி செய்து சிறந்ததே . 
வண்ண வோணி வள்ளி மணாளனெம் 
மண்ணல் பூசனை யாற்று நிசிப்பொழு 
அல் - இரவு க்ஷத்திரம் 


120 


திருக்கடம்பநாத புராணம் . 


தெண்ணு மென்ற னுரையள வோவினி 
புண்ணி யக்கும என்செயல் போற்றுவாம் . 


( 35 ) 


( வேறு ) 
சீர்வளர் மணிகொழித்துச் சென்ற சேயாற்றைச் செவ்வேள் 
பார்வளர்ந் தோங்கச் சுத்தி பயிற்றியப் புனலுண்மூழ்கி 
யேர்வளர் மேனி யீரம் புலர்த்தின னுயிரை யெல்லாம 
சேர்வள ரருளா நந்த வாரிநீ ராட்டு நேசன் . 

( 36 ) 
ஐவகை யாவி யூட்டி யமைத்தகோ சிகத்தை யம்பொன் 
மெய்யிசை விளங்கச் சாத்தி வெண்பொடி யுருத்திராக்கம் 
சைவவா கமத்தாற் சாத்தி பிரபல தருமமாங்கட் 
செய்வன புரிந்தானாயேன் தீவினை தீர்க்குக் தூயோன் . ( 37 ) 


வினைத்தளை யறுத்தா இந்த வீடுயிர்க் கெல்லா நல்குந் 
தனிப்பொருள் வீதி நீங்கிக் கோயிலை வலமாய்ச் சார்ந்து 
முனிக்கணத் தோடு நீப நாயகன் முன்ன செய்தி 
யினித்ததே மொழிபா லாகியாவுமா மிலிங்க வாழ்வை . ( 38 ) 
சிவமரு வுருவங்கத்தா கன்மமென் றைந்தாச் செப்பும் 
பவமிலைந் தாய சாதாக் கியத்தையும் பரிவி னோடுங் 
கவரில்கீழ் மேற்பீ டத்து மிலிங்கத்துக் கண்டு போற்றி 
யவமில் கொல்லாமை யாதி யெண்மல ரமைபச் சாத்தி . ( 39 ) 


சிவம் , அமூர்த்தம் , மூர்த்தம் , கர்த்துரு, கன்மமெனச்சாதாக்கியம் 
ஐந்தாம் . 


அஷ்டபுஷ்பமாவன : - கொல்லாமை , இந்திரிய நிக்கிரகம் , 

பொதுமை , தயை - பாவக - தவம் - சத் 
தியம் - ஞானம் . 


13 - வது குமாரக்கடவுள் பூசித்தது . 121 


எண்ணெய்மா நெல்லி மஞ்சளியப்புமா காந்தே யைந்தாய் 
எண்ணிய வமுத மின்பா னறுந்ததி நெய்தேன் கன்ன 
றண்ணிய கனிதேங் குண்ணீர் கூவிளஞ் சந்தச் சேறு 
கண்ணிய முறையா லாட்டிச் சுத்தநீர் கருதி யாட்டி . ( 40 ) 


பத்துறழ் நூற்றுத் தாரா பாத்திர + மாமா வின் கோ 
இத்தமவெண் கோட் டானு முறுபுன லாட்டிப் பின்னர் 
வைத்தவர்க் கியஞ்சே யாற்றுத் தபனநீர் மகிழ்வாலாட்டி 
மெய்த்தவீ ரம்புலர்த்திப் பரிவட்டம விளங்கச் சாத்தி . ( 41 ) 


வெண்பொடிக் கந்தமக்க மறுகதும் வேறு சாத்திக் 
கண்பெறு மகுட மாதி பரிபுர வரையுங் கையா 
லெண்பெறு முறுப்புத்தோறுமெழின்மிகுத்திலங்கச்சாத்தித் 
தண்பயி - லிண்டை மாலை சரமுதற் பலவுஞ் சாத்தி . ( 42 ) 


சருக்கரை பயிறு பானெய் ததிபுளி மிளகெள் வெண்ணெய் 
விரைக்கொளப் பயிற்று மன்னம் வெற்றனந் துவையல் தீயல் 
பருப்பு நெய் கறிகற் சாறு கறிவகை பலசிற் றுண்டி 
தெரித்தபல் வேறு தெண்ணீ ருட நிவே தித்த பினனர் . ( 43 ) 


மறைச்சிலம் பலம்பு போன்றாண் மலாமுக மோலி மீது 
முறைப்படப் பாத்தி யாதி மனமுவந் துதவி வாச 
நிறைத்தது பாதி யீரெண் முகமனு நேர்ந்து குழ்ந்து 
ஈறைச்செழு மலரைந்தெண்ணிச் சாத்திரன் கேத்தலுற்றான் . 

(வேறு . ) 
பூத மைத்துமாய்ப் பூத , மல்லவாய்ப் பொறிபு லன்களா 
வவைக ளல்லவாய்க் , கோதி லுட்கா ணங்க ணான்குமாய்க் 
* ஸஹஸ்ரதாரா. தமா; காட்டுப்பசு . 

தாமண . 


122 


திருக்கடம்பநாத புராணம் . 


கூறு நாற்கா ணங்களல்லவாய்த , தீதில் காலமே யாதி யேழு . 
மாய்ச் செப்பு மன்னவை யல்ல வாய்ச்செழுஞ், சோதி யாக் 
திருக் கடம்ப நீழலுட் டோன்றி வாழ்சுக சொருப போற் 
றியே . 

( 45 ) 
பிரம மூர்த்தியாய்ப் பிரம மல்லவாய்ப் பேச்சிறந்தி 
மாகி யெங்குமாய்க் கருது பூரணா கார மூர்த்தியா யகண்ட 
பூரணாதீத மாய்மிகுர் , - தரணி நீரனல் வாயுவான்மதி தபன 
னாவியாய்த் தழைத்த மேனியாய்ச் , சுருதி யந்தமாய்க் கடப்ப 
நீழதுட் டோன்றி வாழ்சுக சொருப போற்றியே . ( 46 ) 


உயர்த்த சைவதத் துவங்க ளைந்துமா யோங்கு மன்ன 
வை யல்ல வாய்வளர் , வியத்த மூர்ததியாய் வியதத மல்ல வாய் 
மிக்க வாவியா யாவி யல்லவாய் , நயத்த வின்பமா யின்ப தீத 
மாய் ஞான மாகியஞ் ஞான மல்லவாய்த் , துயக்கறுத்தபூங் 
கடம்ப நீழலுட் டோன்றி வாழ்சுக சொருபபோற்றியே . ( 47 ) 

செய்ய தாண்மலர் செங்கை மாமலர் சிறந்த கண்மலர் 
செய்ய வார்சடை , துய்யலங்குலி யானு மந்தகன் றும்பி காம 
ன் விண்ணாறிராவண , னையநின்றான் மேனி நம்பனே நம்பு 
வாவினை வெம்பு மாறரு , ளையனேயருட் கடய நீழல்வா 
ழமல ஞானசிற் சொருப போற்றியே . 

( 4 ) 
போற்றி போற்றிமும் பலனி ருட்பகை போக்கி வீட 

ஞான பாரவே , போற்றி போற்றி பூங் கொன்றையான் 
தி புரிந்த செஞ்சடைக் கணிந்த பூரணா , போற்றி போற்றி 

காலம் , நியதி , கலை , வித்தை , அராகம் , புருஷன் மாயை யென 
வேழாம் , t அஷ்ட மூர்த்தம் , 

சுத்த வித்தை , ஈச்வரம் , சாதாக்கியம் , சத்தி , சிவம் , எனச் சிவ 
தத்துவம் ஐந்தாம் . 


13 வது குமாரக்கடவுள் பூசித்தது . 123 . 
யென் றேத்து மன்பர்தம் புந்தி வேட்டலை யருளு மெத்தை 
யே , போற்றி போற்றிதண் கடப்ப பாநகர் புரக்கு ஞானசிற் 
சொருப போற்றியே 

( 491 


( வேறு ) 
என்றுநின் றேத்துக் காலை யென்னையாள் கடம்ப நாதன் 
மின்றிரு வடிவேற் செங்கை விசாகனுக் கருளிச் செய்வான் 
முன்றொழு தேத்து மிந்த முனிவரன் குறைவு தீர 
நன்றருள் செய்து வேள்வி நலம் பெறப் பாதுகாத்து . 

( 50 ) 
டைந்த நீ விடுத்த வைவேன் மன்னிய வெலூர் மேவி 
யந்தரர் முனிவர் நாகர் மானிட ராதி யானோர் 
சிந்தனைப் பேறீந் திந்தத் தினத்தெமை யாண்டுக் கோர்கால் 
வந்துவந் தனையி யற்றி வாழியென் றருளிச் செய்தான் . ( 51 ) 


தேவர்கள் முனிவர் யோகர் சித்தர்கந் தருவ ரண்டர் 
காவலர் எவரும் போற்றக் கடம்பமா நகர்க்கு நாதன் 
தூவருள் புரியப் பெற்றுத் தூரியத் துவைப்ப வீரர் 
யாவரும் போற்ற வேள்விச் சாலைவந் தணைந்தா னெங்கோன் . 
அங்கணைந் தடிகள் போற்று மருந்தவர்க் காச னான 
பங்கய மலரோ னீன்ற காசியன் பரிவு கூரத் 
தங்குகன் மகங்காத் தோம்பிச் சயசய முழக்கத் தோடு 
மெங்கணா யகனும் வேலூ ரெய்திவாழ்ந் திருந்தா னன் ? ற . (53 ) 

இளையனார் வேலூ ரென்றப் பதிப்பெயரியம்ப வும்பூர் , 
தளையவிழ் மலர்சூழ் வாவித் தடாகமுஞ் செழித்துச்செந்நெல் , 
விளையவும் வசித்தோர் கண்டோர் மேவினோர் வினைகள்யாவும் , 
களையவு மிளையோ னெண்ணிக் கருணை கொண்டினித மர்க் 
நான் . 

(54) 


124 திருக்கடம்பநாத புராணம் . 
புரந்தரன் வாழ்வின் மிக்க போகமும் பொருளும் பெற்று 
நிரந்தரச் செல்வர் மாட நெருக்கிய வேலூர் மேவி 
வரந்தரு குமரன் பூசை செய்தமை வகுத்தா மிப்பாற் 
பாந்தருள் புரியு மென் தாய் தவம்புரி பண்புஞ் சொல்வாம் . ( 55 ) 
பதின் மூன்றாவது திருக்குமாரக்கடவுள் பூசித்த 

அத்தியாயம் முற்றிற்று . 
திருச்சிற்றம்பலம் 


ஆக திருவிருத்தம் 467 . 


திருச்சிற்றம்பலம் . 
14.வது உமையம்மை தவம்புரிந்த அத்தியாயம் . 

கடம்பநாதர் துதி . 
வேத வுள்ளுரை யாவுமாய் விளம்புவின் முதற்கோ 
ராகி யாய்த்தனக் காதியீ றின்மையா யனையோர் 
பாதி யாய்ப்புவி முற்றுமாய்ச் சிவாகமம் பகரு 

நீதி யாய்த்திருக் கடம்பில்லாழ் நிமலனை நினைவாம் ( 1 ) 
( இ - ள் . ) ஸகல வேதங்களின் லக்ஷிபார்த்த ஸ்வரூபமாய் . ஆகாசத்தி 

( ஸகல தத்துவங் )களுக்குக் காரணமாய் , ஆதியந்த மற்றதாய , ஸகல 
சராசரங்களுக்குத் தாயாகிய ஆவுடை நாயகியார் இடது பாகத்தி 
லமைய எங்கும வியாபகமாய்ச் சகல சிவாகமங்களின் ஸசமாய்த் 
திருக்கடப்பந்தருவின் நிழலில் அமர்ந்தருளும் திருக்கடம்பநாத 
ரைத் துதிப்பாம் . ( எ - று ) 

(திருக்கயிலாய வருணனை ) 
பாச நீங்கிய மன்பதைப் பரப்பெனப் பதிமேற் 
பூசு 

வெண்பொடிப் பொலிவெனப் போர்விடை யுருப்போ 
லாசி லைந்தெழுத் துணர்ந்தமெய் யடியவர்க் கறம்போற் 
றேசு மேவியே திகழ்வது திருக்கயி லாயம் . 

( 2 ) 
போழு மாமதி முடிப்பொருண் - முடியுறும் பொசிவாற் 
சூழு மாரணங் குலவுறு கின்றதோர் தொடர்பால் 
வீழு மான்மத நீர்பல துறைபெறும் வியப்பால் 
வாழி மாமறை நிகர்த்தது வெள்ளிமால் வரையே . 

( 3 ) 
திருவி னாயக னாதியோர் வணங்குறச் செறிகாற் 
பொருவி லாதுயர் * புதவுறு கணம்புடை புடைப்ப 
புதவு - கோபுரவாயில் . 


126 


திருக்கடம்பநாத புராணம் . 


வரகராவெனு மோதையுந் தடையகன் றடியார் 
பரவு காலிசை பாமமெத் திசைகளும் பாக்கும் . ( 4 ) 
செய்ய மாமணி பருவிவி ழோசையிற் செறிந்தம் 
பெய்யு நீர்மையிற் பிறங்குவெண் மலர்களும் பெரியோர் 
மெய்யு லாவலில் விளங்குவெண் பூதியும் வெள்ளித் 
துய்ய மால்வரைத் தன்னில்வே நரிதெனத் தோன்றும் . 
சத்தி பேதமும் சத்தருந் தவர்களுத் தவமும் 
சித்தி பேதமும் சித்தருந் தத்துவத திரளு 
முத்தி பேதமும் முத்தரும் முகதமிழ் முதலாம் 
வித்தை யீசரும் வேறுவே றுருக்கொடு மிகுவார் . ( 6 

( வேறு ) 
அண்ணல மேவிய வத்திரு வெற்பின்மீ 
தண்ணில் நற்றவம் செய்தயன் ஏர்பெறப் 
பண்ணு மாயிரக் காற்பசும் பொன்மணி 
வண்ண மண்டபத் தோர்மணிப் பீடமேல் ( 7 ) 
மந்த மாருதம் வீச மலாயன் 
இந்தி ரன்முத லோர்தொழ வேழிசைக் 
கந்த ருவரி சைப்பக்க வுரியோ 
டெந்தை யும்மகிழ்வெய்தியி ருந்தனன் . 

( 8 ) 
உற்ற காலை யுலகுயிர் யாவையும் 
பெற்ற தாயெனும் போரு ளாட்டிநீள் 
கற்றை வார்சடைத் தன்கண வன்பதம் 
பற்றி வந்தனை செய்திது பன்னுவாள் . 

( 9 ) 
முன்பு தக்கன் மகளென முற்றினேன் 
பின்பி யாசலந் தன்னிற் பிறந்தன 


14 - வது உமையம்மை தவம்புரிந்தது . 127 


1 


( 
11 
) 


னன்ப னாய்த்தவ மாற்றிய பாண்டியன் 
றன்பு தல்வி யெனவுருத் தால் கினேன் . 

( 10 ) 
பின்னு நெய்த னிலத்திற் பெருங்குடி 
யென்ன நின்ற வலைய ரிடத்தினின் 
மன்னு என்மக வாகி மணந்தன 
னுன்னை நின்பிரி வொன்றல வன்னினே . 
ஆதலாற் பிரிவின்றியே யென் அமுன் 
போத வின்பம் பொருத்த வனைப்புணர்ந் 
தேத மின்றி யிருந்திட வெண்ணினேன் 
காத வென்றனள் ஞானப் பிராட்டியே . 

( 12 ) 
வெற்பு வேந்தன் விழுத்தவ மென்கொடி 
பொற்பு வேய்த்து புகன்ற மொழிக்குறிப் 
* பெற்பு வேய்ந்த விறைவ னினி துணர்ந் 
தற்பு வேய்ந்தருள் செய்குவ தாயினான் . 

( வேறு ) 
முத்தம்பெறு மிளவான கை முகிழ்மென்முலை யமுதே 
சத்தம் பொரு ளருணன்கதிர் தண்பாலுறு சுவைபோல் 
நித்தப் பிரி வின்றுன்னொடு நிற்கின்றன மெனினும் 
நத்தம்பு வி யுய்யும்படி காடிச்சொல லுற்றாப் . 

( 14 ) 
நறுமாமல ரணிவார்குழ னங்காயய னரியோ 
டிறுமாயினு மழியாததொ ரெழின்மாநகர் புவி மற் 
பெறுமாறிரு தோளுன்புதல் வன் பேணிய பெருஞ்சி 
ருறுமா தலிற் கந்தாச்சிர மப்பேருடை யது வே . ( 15 ) 
அப்பொற்பதி கச்சிப்பதி தென்கீட்டி ைச பதினா 
மொப்பற்றுயர் சிவலிங்கமெய் யுருவுற்றுறை கின்றா 
* என்பு மாலை . 


( 
13 
) 


158 


திருக்கடம்பநாத புராணம் . 


மிப் பொற்புட னீ சென்றவ னெம்பூசை யியன்றா 
னற்பொற்புறு கலியாணமு நாம்வந்துமுடித்தே . ( 16 ) 
சீர்மேவிய கந்தாச்சிர மப்பேரோடு திருசல் 
லேர்மேயுக டம்பாபுரி யெனுமத்திரு நகரிற் 
றார்மேவிய கோதாயுணைத் - தணவாவலக யினியாம் 
பேர்மேவிய வின்பந்தரு வோமென்றனன் பெம்மான் . ( ) 
வரிமேவிய மலர்வாள்விழி மலைமாமகண் மதமா 
வுரிமேவிய பெருமானரு ளுரைகொண்டுள மகிழ்கொண் 

டரிமேவிய கந்தாச்சிர மத்தேதொழ வணிவெண் 
கிரிமேவிய கணவாவிடை யருளென்று ளர்ந்தாள் . ( 18 ) 

( வேறு ) 
மலையரையன் றவப்பயனாய் வளருமிளங் குயில் வேண்டக் 
கலைமதியஞ் சடைக்கணியெங் கருணைமுகில பிரிவாற்றா 
நிலைமையினாற் றமதுருவாய் நிகழ்த்துமிரண் டிரு வேதங் 
தொலைவிலொரு விதையாகத் தொடுத்தமலை கரத்தளித்தான் ( ) 
அளித்து விடை யளித்தலுமங் கதுகொண்டு திருவுள்ளங் 
களித்துலக முழுதீந்த கன்னிகையுங் கருத்தன்பு 
தெளித்தமறைச் சிலம்பணிதன் வலப்பாதந் தனிற் சேர்த்தி 
வெளிக்குள் வெளிப் பொருளைவல மேவியே புறத்தணைந்தாள் 
விடைமேவுங் கணவனருள் விடைமேவி விளங்கியமின் 
னிடைமேவும் பூரணியங் கெழுந்தருளுக காலையன 
கடைமேவுந் தாரை முத லறுபத்து நாற்கோடி 
தொலடமேவுத்துணைவியரும்பிரியாது தொடர்ந்தணைந்தார்( 21) 
ஆயிடைபா யிரக்கோடி யருக்கர் நிகர்த் தானருளாற் 
சேயிளவெங் கதிர்பறப்புத் திருத்தேரொன் றிடைமேவ . 

நீங்காதபடி . 1 அரி ; வண்கேன் 


1 


அழகு . 


14 - வது உமையம்மை தவம்புரிந்தது . 129 


நாயகிமற் றதிலேறிநடந்தனள்பல் லியமார்ப்பத் 
தாயருள்பெற் றிகுளையருந் தத்தமதூர் திகள் சார்ந்தார் ( 22 ) 

வந்தனை செய் தடியவரு மாதவரும் வாழ்த்திசைத்தா 
ரந்தனர்ஜான் மறைமொழிந்தா ரமரர்கள் பூ மழைபொழிந்தார் 
கந்தருவர் முதலானோ ரிசையேழுங் களித்திசைத்தார் 
அந்தரியுந் திருக்கயிலை யகன்று தாழ் வரையணைந்தாள . ( 24 ) 

அல்லிமலர் திருமாதர் கலைமாதர் அணிதாங்கி , வில்லிடு 
வெண் கவிகைகளும் கவரிகளும் வியந்தேத்தச் , செலவமவி 
யரம்பையரு முருப்பசியுந் திலோர்த்தமையு , நல்லவபி னயமு 
றையா நடஞ்செய்து நடந்தேக . 

( 24 ) 
நாடகையாழிசைகூட்டிச்சிலமாதர்கனியேத்தப் , பாடக 
மெல் லடியெழுவர் கன்னியர்பல் லாண்டிசைப்பத் , தேடகமுக் 
தெரிவரிய தனித்தேவி திருத்தேர்தென் , நாடகமெல் லாஞ் 
சிறப்ப நடந்தது தென் றிசைநோக்கி . 

( 25 ) 
( வேறு ) 
ஆபபொழு துடன்றொடர்ந்தோர் தமக்குவிடை யளித் 
தெந்தாய் விசும பா றாகத் , தூயவன்ன பூரணிபா தியரென் 
னுந் தோழியர்கள் சூழப் பண்டு , மேயதனை நீக்கிவலம் புரி 
பிருங்கி வியப்பெய்த விழைந்து தான்முன் , நாயகனைப் பூசை 
புரிந் திடமபெறுகே தாரமெனு நகாக கண்டாள் . ( 26 ) 

முற்பிறப்பி னினைக் தேறி யுச்சினின்றும் வீழ்த்திறக் 
தோர் முன்னு மாறே , பிற்பிறப்பு தருமல்லி கார்ச்சுனமா நக் 
திமலைப் பேணி நீங்கித் , தற்பரனக் கிறந்தவருக் கைந்தெ 
ழுத்து மருள காசித் தலமும போற்றி , நற்சிவகங் குலினிரதம் 
கடத்துகோ கன்னமெனுநகருங் கண்டாள் , 

( 27 } 
* தோழிகள் . t முறுக்காணி . வழி . * இடதுபாகம் , 

. 


-- 


பு 


130 


திருக்கடம்பநாத புராணம் . 


காண 


டாள் . 


தன்னொடுமுன் சினந்துகுகன் குகைவழியிற் சார்தரு 
வேங் கடமுந் தாண்டி , மன்னுவசிட் டன்சிலந்தி யானை பணி 
சிவகோசன் வளர்கண் ணப்பன் , பன்னுதமிழ்க் கீரன்மட 
வார்க்கருளுக் * தென்கயிலைப் பணிந்து நாதன் , மின்னிகாகா 
ரைக்காலென் தாய்கா நடம்புரி + கான் வியந்து கண் 

( 28 ) 
தான் றழுவக் குழைந்த திரு வேகம்பங் கச்சபே சஞ்சிச 
தீச , மான்றநெறிக் காரைவன மேற்றளிசார்த தார்சயம நேக 
தங்கா, தோன்றுமணி கணடீசம் புண்ணிய கோ டீசமெழிற் 
சுரக ரீச , மீன்றபுகழ்க் காரோண முதற்பதி யாற் றிகழ் 
காஞ்சி யெய்தி னாளால் . 

( 29 ) 
மெய்ப்பூசை கொண்ட திருத் தளிகளெலாம் பணிந்தக 
ஙன் மேவிச் சின்னாள் , கைப்பூசு மண்ணலுறை யணின்முட் 
டம் பொதியர்பதி கண்டு போற்றி , மைப்பூசுங் கண்ணி திரு 
மாகரலு மகிழ்ந்தேத்தி மதிவா ரஞ்சேர் , தைப்பூசந் தனித் 
கடம்ப மாநகர மெய்தினாள் தரணி வாழ்க . 

( 3 } 
( வேறு ) 
வேயார் தோளி மேவுதலும் விண்ணோர் புகழும் மந்த 
கரார் , தாயார் தமைக்கா ணிளஞ்சிறுவர் தமையொப் பானா 
தடம்போழிலிற் , காயா மரமுங் காய்ததுமிகக் கனிந்த பூவா 
மரம் பூதத , தீயா ருவமுந் தயையான தீய்ந்தமரமுந் தளிர்த 

( 3J ) 
ஆய பொழுதத் திருநகரார் அருளா நந்தந் தமதுளத் 
தின் , மேய வதற்குக் காரணமின் றறிந்தோ மென்று வியப் 
பெய்தித் , தூய விமலை யெழுந்தருளுக் தோற்றங் கண்டேன் 
மங்கலம், கேய முடன் கொண் டெதிரிறைஞ்ச நிமலையருள் 
செய் துடன் போந்தாள் . 

( 32 ) 
* திருக்காளத்தி 

திருவாலங்காடு . 


T 


தனவே . 


14 - வது உமையம்மை தவம்புரிந்தது . 131 


உலக முலகத் துறுபொருளு முதவி யுலகுக் கப்புற 
மாய் , நிலவும் பரம காரணிதன் நிரைமென் மலர்த்தா 
ளினைத் தீண்டிக் , குலவு மெனிலிக் கடம்பாகர்ப் பெருமை 
யெவரே கூறுவர்மற் , றிலகி லாத திருத்தொண்ட நாடெத் 
தவந்தா னியற்றியதோ . 

( 33 ) 
பாசப் பகையாம் பரமனருள் பரவி யெழுந்து 
மேட்டி , வாசக் குழலா ருடனகூட மணியும் பொன்னு பருங் 
குபெற , வீசிப் படருஞ சேய்நதிநீ ராடிப் பொடியும் விளங் 
கணியும் , பூசித் தரித்து நியதிகளும் புரிந்து திருவீ தியிற் 
புகுந்தாள் . 

( 34 ) 
மருவார் குழலி மருவுதலும் வளர்மா நகரி னுளமாக்க , 
ளொருமா வுவகை தலைசிறப்ப வோடி யாடிப் பணிகிற்பார் , 
திருவார் வீதி யணியணிவார் செறியுங் கதலி கமுகமைப்பார் , 

, 
குருவார் மணிபொற் கலசமுதற் கொடுவா தேத்திக் களி 
கர்வார் . 

( 35 ) 


தம்மை யுணர்ந்து தமது முதற் றனையு மறிந்த தபோ 
தனர் தஞ், செம்மை மனமுந் திருவிழியுஞ் சிறந்து காணும் 
பரமேட்டிக் கொம்மை முலையா ருடன்சூழக் குலவு வீதி 
பலவுமகன் , றிம்மை மறுமை யினுங்காப்பா ளிறைவன் 
றிருக்கோ யிலையணைந்தாள் . 

( 36 ) 
தேவர் முனிவர் பணிந்தேத்தச் செல்லும் திருவாயிலை 
வணங்கிக் , காவல் நந்திக் கருள் புரிந்தே கரங்க ளிரண்டுக் 
தலைசுமப்ப , மூவல் முடியின் மணித்தழும்பார் முளரி மலர் 
மெல் லடி 

பெயர்த்து , மாவின் மணிமா ளிகைவலமாய் வந்தா 
ளருட்சிந் தாமணிமுன் . 

( 37 ) 


132 திருக்கடம்பநாத புராணம் . 

அருவு முருவு மருவுருவுங் கடந்தா நந்தப் பிழம்பாசிப் , 
பெருகு முயிராய்ப் பேருணர் வாய்ப் பிறக்கு மொளியாய்ப் 
பூரணமாய் , உருகு மடியா ருளமாகி யொன்றாய்ப் பலவாய்த் 
தனதுடனாய் , மருவு சிவமாய் முளைத்திடுகண் மணியைக் 
கண்டு மனமகிழ்ந்தாள் . 

( 38 ) 
கண்டு தொழுது விழுந் தெழுந்து கடம்பிற் கருணைக் 
கடலமுதை , மொண்டு பருகிக் களித்துமன முகிழ்த்த புள 
கத் துடன் மூழ்கிப் , பண்டு பிரிந்த துயரகன்று பரமா நந்தப் 
பரவசமாய் , வண்டு மருவு மலர்க்குழலாள் வழுத்தி படங்கா 
மகிழ் கூர்ந்தாள் . 

( 39 ) 
எல்லா மாகி யல்லவுமாய் எழிலார் கடம்பர் சினகரம் 
வாழ் , நல்லார் பரவ வருள் கொழிக்கு ஞானக் கடம்ப நாயகனை 
வில்லார் நுதலார் பணி கேழ்ப்ப விமலை மனமெய் மொழி 
யொன்றாய்ச் , சொல்லா கமத்தின் படிபூசைத் துறையு நிறப் 
பிப் பணிந்தனளாய் . 

( 40 ) 
பின்பு முன்பு திருக்கயிலைப் பெம்மா னளித்த விதை 
யதனை , யின்ப வுருவா யெழுந்தருளவ் விலிங்கத் தொருசா 
சிருநிலத்தே , யன்பு பெருகத் திருக்கரத்தா லமைத்தாரா 
லவாலமதின் , மன்பு நிதமாந் திருவருணீர் வார்த்தாள் வினை 
யைத் தீர்த்தாளே . 

( 41 ) 
ஆதி யாகி நடுவாகி யந்தமாகி யமர்ந்த சிவன் , பாதி 
யாகும் பரமேட்டி பரமன் றிருத்தா ளகத்துன்னில் , பே 
யாது சிவயோகம் பெருக்கி வருகாட் டிருக்கரத்தால் , நீதி 
யாய்முன் விதைத்ததுவோர் கடப்பந் தருவாய் நிகழ்ந்த 
வே . 

( 42 ) 
வியந்த வருட்டா ரகம்வேராய் விரிந்த காயத் திரி 
கோடாய் , உயர்ந்த வேதா கமங்கலைகண் முதனூ லுரைத்த 

* பாத்தி , 


( 
41 
) 


14 - வது உமையம்மை தவம்புரிந்தது . 133 


வக்கோட்டி , லியைந்த விலைகாய் கனிமலரா யெழுந்து பெரி 
போர் தமதுளத்தி , னயந்த கடம்ப நாயகற்கு கறிய நீழல் 
செயுங்கடம்பு . 

( 43 ) 
சிவமுஞ் சத்தி யதும் வேராய்ச் செறியுங் கருணைச் 
சதாசிவமே , யவம தகன்ற கீழரையா யலர்காய் கனிபூத் 
தளிரெவையும் , பவம தகலீ சனுஞ்சுத்த வித்தை யாகப் 
பயின்றோங்கிப், புவிக டொழான் மதுலின்மழை பொழிந்து 
வளரும் பூங்கடம்பு . 

( 44 ) 
தாது கமழு மலர்க்கடப்பந் தருவி னொருசார் செழுங்கம 
லப் , போது மருவுந் திருமகளும் கலையின் மாதும் புகழ்க் 
தேத்த , வேத மகற்றுந் தனி யோக பீடத் திருந்தெல் லாவு 
யிர்க்கும் , தாதையின்பம் பெற வேண்டித் தாயுந் தவஞ்செய் 
திருந்தனளால் . 

( 45 
மங்கை பிரிவாற் றாமையினால் வளருங் கடமப நகரீசன் 
றுங்க மமரர் புடைசூழத் தோன்றுங் கணங்கள் போற் 
றெடுப்பச் , சங்க முழங்க முரசியம்பத் தாங்கு * மிமில்வெள் 
விடையேறிப் , பொங்கு பருதி பல கோடிப் போந்த தென்ன 
வெதிர்நின்றான் . 

( 46 ) 
நின்ற விறையை முகமலர்ந்து நோக்கி விழியினீர்பாயத , 
துன்று . வளைக்கைச் சிரமேற வுடலம் பொடிப்பத் தொழுதிடு 
மான் , கன்றை சேசக்கி நினது தவங் கண்டு களித்தோம் 
காளைமணம் , நன்று புரிவோர் தவம் நீங்கென் றரைசெய் 
திலிங்க நடுவுற்றான் . 

( 47 ) 
ஈச னருளிற் கூறுமுரை யென்னு மமுதஞ் செவிவாயா , 
னேச முடனுண் டொருபாங்கா னிலவு பொழியும் நவமணி 
யாற் , றேசு தரச்செய் காவணத்திற் சேடி மார்வந் துபசரிப்ப , 


* தியில் 


134 


திருக்கடம்பநாத் புராணம் . 


வாச மருவு மலர்க் குழலா டவத்தை நீங்கி மகிழ்ந்திருச் 
தாள் . 

( 48 ) 
சித்தி யளித்து மெய்விடுஞ் சேரக் கொடுக்கும் படி 
விளங்கும் , பத்து திருப்பேர் படைத்த திருக் கடம்ப வனத் 
திற் பரிந்துமையாண் , மெத்து தவஞ்செய் தமை விரித்தாம் 
விமல னந்தத் திருநகரின் , முத்த நகையை மணம்புரிந்த 
சிறப்பு மினிப்ப மொழிந்திடுவாம் . 

( 49 ) 
பதினான்காவது உமையம்மை தவம்புரிந்த 

அத்தியாயம் முற்றிற்று . 
திருச்சிற்றம்பலம் . 


ஆக அத்தியாயம் பதினான்குக்குத் திருவிருத்தம் , 516 . 


திருச்சிற்றம்பலம் . 

பதினைந்தாவது , 
உமையம்மை திருமணம் புரிந்த அத்தியாயம் . 

கடம்பநாதர் துதி . 
மாவுடையா யிரத்திரட்டி புடைசூழ நடுநின்ற மதிபோற் 
றெய்வப் , பூவுடையா யிழையார்கள் போற்றாடு வீற்றிருந்து 
புவியோ ருய்யக் , காவுடையா நீரிலஞ்சிப் புறஞ்சூழுங் கடம் 
பர்சின கரத்தில் வாழு , மாவுடையா நந்தவலலி தனைமணக்கும் 
பெருமானை பகத்துள் வைப்பாம் . 

( 1 ) 
( இ - ள் . ) பெருமைபெற்ற ஆகாயத்தில் பல்லாயிரம் நக்ஷத்திரங்கள் 

படைசூழ நடுவேபிரகாசிக்கும் பூர்ண சந்திரனைப்போல் தெய்வ 
வோகத்தில் இருக்கும் அநேக தேவதாஸ்திரீகள் துதிக்க நடுவே 
வீற்றிருக்கும் உமாதேவியை, உத்தியானவனங்களையும் அலையாகிய 
காங்களால் கரைகளை யுடைக்கும் நீரகழிகளையுமுடைய திருக் 
கடம்பர் கோயிலில் வாழாநின்ற ஸ்ரீ ஆந்தவல்லியை , ஆவுடை 
நாயகியைப் பூலோகத்தார் தரிசித்துக்கடைத்தேறும்படி திருவுளத் 
தில் எண்ணித்திருக்கலியாணஞ்செய்தருளும் திருக்கடம்பநாதரை 
ஹிருதயகமலத்திலே வைத்துத் தியானஞ்செய்வாம். ( எ - று . ) 

செந்துவர்வாய்க் கௌரி செயுந் தவங்கண்டு திரு 
வருள் செய் தேகுஞ் சீதக் , கந்தமலர்ப் பொழிற்கயிலைக் 
கடவுண்மலர்க் கண்ணானைக் கண்ணா னோக்கி , நந்து மெழிற் 
றிருக்கடமப நகர தனி லுமைதனக்கும் நமக்கும் நாளை ,, 
முந்துமறை விதிப்படியே திருமணஞ்செய் செயலதனின் 
முயல்வா யென்றான் . 

( 2 ) 
ஆதியரு ளுரைமேற்கொண் டரவணையா னுள மகிழக் 
தந் நகரமேவ , வீகிமுர சறைவித்து வேண்டுபொருள் 
கொணர்கவென விண்ணோர் தம்மோ , டோதிவிசும் புகை 


136 


திருக்கடம்பநாத புராணம் . 


டார் . 


கின்ற யவனரைக்கூ விறைவனொடு முமையாண் மேவித் , 
தீதின்மணம் புரியவெழிற் காவணான் றியற்றென்னச் செய் 
வாரன்றே. 

( 3 ) 
செம்பவளத் தூணிறுவி மரகதப்போ திகை சேர்த்தித் 
திகழ்வத்தாற் , பம்பியவுத் திரம் நீட்டி வச்சிரமேற் பரப்பி 
நிலம் பசும்பொன் னாக்கி , யும்பர் * மதிக் காந்தத்தாற் சிகரம் 
செய் தொளிப்பளிங்கிற் பித்தி யாக்கி , வம்புமலர் மணி 
பரப்பி விசித்திரமாய்மணஞ்செய்கா வணஞ்செய் தாரால் . ( 4 ) 

குண்டமொடு மண்டலம்வே திகையாற்றி யிறையுமலைக் 
கொடியு மேவக் , கொண்டாவ மணிப்பீட மியற்றிவரும் விண் 
ணவர் தன் குழவுஞ்சார்ந்த , தொண்டருமா தவருமுறை யிடா 
கள்விதம் விதமாகத தோன்றச் செய்தே , கணடடமும் மலர்ப் 
பொழிலும் தெற்றிகளும் பிறவுமிகத் கழைப்பக் கண் 

( 5 ) 
இன்னணமங் கவரியற்ற வந்நகர்வாழ் 

மாந்தரெலா 
மிமைய மீன்ற , கன்னிமண முரசோதை செலிப்புகவுங் கழித 
தெறிந்த கந்தமாலைப் , பன்னுவிரைச் சந்தனத்தின் குப்பை 
தனையகற்றிகறும் பனிநீர்வீசி , மன்னியாா ளிகைபு துக்கி 
மணிமாலை மலர்மாலை மலியத்தூக்கி . 

( 6 ) 
துரகமுகக் குலையாம்பை நீள்கமுகு சுவைக்கழைகள் 
தூணிற் சேர்த்தித் , திருமனைமுன் பாலிகையும் பூரணகும் 
பமுமமைத்துத் திகழ்கண் ணாடி , பருதிமணித் தீப நீறைத் 
திழியுமத கரியினொடு பரிதேர் பூணிற் , பெரிதுமொளி 
பெறப்பூட்டித் தாமுமணி யாடையினிற் பிறா கினாரால் . ( 7 ) 

( வேறு ) 
கடம்ப மாநகர் மாந்தர் களித்திறங் களிப்புட னெழில் 
செய்ய , விடம்ப யின்றருண் மிடற்றினா னநதியை விளித்து 
* சந்திரகாந்தக்கல் . சுவறு . 

1 சித்திரசபை . 


1 


-- 


15 - வது உமையம்மை திருமணம்புரிந்தது . 137 


விண் ணாடோடுந் , தடம்ப யின்றுள வேனைய வுலகினுந் 

த வரையெல்லா , இடம்ப வின்று தன் திருமணம் கண்டிட 
விண்டழைத் திடுகென்றான் . 

( 8 ) 
ஆசிலாத்திரு நந்தியவ் வருள்வழி நினைத்தலு மிஃ 
தோர்ந்த , மாசில் காலவேந் திப்பெய ருருத்திரர் மருவுறு 
கூர்மாண்டர் , தேசின் மேவிய வாடகே சுரரோடு செண்டணி 
காத்தையன் , காசி லாவிறல் வீரபத் திரரவர் கணத்தவ 
ரொடு வந்தார் . 

( 9) 


வண்ண வம்புய னிந்திர னிமையவர் வசுக்களெண் . 
டிசைபாள , ரண்ணன் மாதவர் விஞ்சையர் கதிர்மதி யார் 
தருங் கோணான் கேழ் , நண்ணு மாகம் மறைமனு மந்திர 
ஞாலமா தியபூதம் , புண்ணி யத்திரு நதிகளும் தத்தம திருக் 
கொடு போந்துற்றார் . 

( 10 ) 
சத்த மா தருந் தடமலர் மா தருஞ் சசியெனு மடவாரு , 
முத்த வாணகை யருந்ததி முதலிய முனிவர்கண் மடவாருஞ், 
சித்த மார்தரு முருப்பசி முதலிய தெய்வான் மடவாரும் , 
இத்தி றத்தின ரன்றியு மாதரார் யாவரு மிடைந்துற்றார் . 11 

பொருந்தி யாவரு மிடைந்தழி யங்கையிற் பொற்பிரம் 
புடைநந்தி , * திருந்த லார்புரஞ் செற்றவன் முன்புறச் செலுத் 
தின னவரெல்லாம் , பரிந்து போற்றினர் தத்தம வகையினாற் 
பரமனு மருளகூர்ந்தே , மருங்க யன்றரு பொற்றிரு வடிமிசை 
மலரடி வைத்தேகி .. 

( 12 ) 
பாங்கி னின்றகும் போதரன் முதுகிலோர் பங்கயத் 
தாளூன்றி , யோங்கு மால்விடை யூர்ந்தன னெவர்களுமுவகை 
யங் கடலாழ்ந்தார் , தாங்கு மன்புடைச் சுந்தரர் வெண்பொடி . 

* பகைவராகிய அசுரர் . 


138 


திருக்கடம்பநாத புராணம் 


தன்னொடு மலரேந்த , வீங்கு பொய்யுடன் மேவுகுண் டோத 
ரன் விளங்குவெண் குடைதாங்க. 

( 13 ) 
இந்திரன் பெருந் துந்துபி யதிர்த்திடத் தாள மெண் 
கணணேந்தப் , பர் கமுற்றதன் றோழனும் வெற்றிலை பாகடை 
பரித் தேக , முந்து வாணனீ ராயிரங் கரங்களான் முழவதிர்த் 
திட மற்றோர் , சந்திரன்வரச் சலித்தெழுங் கடலெனத் தயங் 
குபல் லியமார்ப்ப . 

( 14 ) 
கவரி கால்செய வட்டமு மரம்பையர் களிக்திரு பால் 
வீசப் , பவமில் தும்புரு நாரத ரேழிசை வீணைகள் பயின் 
றார்ப்ப , நவமு றுந்திருக் கயிலையின் மேவிய ஞானவா யகன் 
வந்தான் , சிவனி காந்தவர்க் கெளியன் வரு தானெனச் சின்ன 
மார்த திடவன்றே . 

(15 ) 
பானு சம்பனோர் புடையினிற் சங்கிசை பரப்பவா கன 
மூர்ந்தே , யானை மாமுகக் கடவுளுங் குமரனு மிருபுற மும் 
போக , வேனை யோர்களுஞ் சூழ்தர வான்வழி யேகிமா 
தர்கள் போற்ற , மேனை தன்மக டவம்புரி கடம்பமா வியன 
கர்ப் புறஞ்சேர்ந்தார். 

( 16 ) 
திருவி னாயக னடியவர் முதலவர் திகழ் மறை யவரா 
னோர் , பொருவின் மங்கையர் பிறர்களுஞ் சூழ்தரப் பூரண 
குடமுன்னா, மருவு நாலிரு மங்கலந் தன்னொடும வள்ளலை 
யெதிர்கொண்டா , ருருவ னோக்கிமுன் வணங்கின ரண்ணலு 
மருள்புரிந் துடன் போந்தா . 

( 17 ) 
பாத லத்தினில் பாவுறு பவர்களும் படுதிரைக் கடல் 
சூழ்ந்த , பூத லத்தினின் மாந்தருங் கற்பகப் பொதும்பரிற் 
குளிர்தூக்கு, மீத லத்துறை வானவர் கணங்களு மிடை தலா 
* பிரமன் . 

இமவான் மனைவி 


15 - வது உமையம்மை திருமணம் புரிந்தது . 139 


4 


னெடுமாட , வீதி யெங்கணு மடிபெயர்த் தேகுற வெள்ளிடை 
யரிதாமால் . 

( 18 ) 
வீதி யேவிடை வருதலை நோக்கிய விளங்கிழை யாரெல் 
லாம் , ஏதி யாந்தவஞ் செய்தன மிவர்தமைக் கண்டிட வின் 
றென்பார் , மாதர் நாயகி யுமைதவம் புரிதலால் வள்ளல்வந் தன 
னென்பார் , தீது தீர்க்குமிந் நகரமுற் காலையிற் செய்தவப் 
பேறென்பார் . 

( 19 ) 
மரும லர்க்கொடு மறுகிடை வீசுவர் வாசனீர் தெளித் 
தார்வர் , பரும ணிக்குட விளக்கதை யேத்துவர் பகர்நறுக் 
துகடூர்ப்பர் , குரும ணித்திரள் பரப்புநீ ராஞ்சனங் கொண் 
டுகோ தையர் சூழ்வார் , பெருகு தூபகற் றீபமிட்டுவகையிற் 
பிஞ்ஞகன் வரவேற்பார் . 

( 20 ) 
நெடிய வீதியி லடியர் செய் பணியெலா நிறை திருக் 
கண்சாத்தி , விடையி னின்றிழிந் திறைவனும் பாதுகை மேற் 
பத மலர்சேர்த்திப் , படிய ளந்தமா லயனிரு புறத்தினும் 
பங்கயக் கரமேந்தக் , கடிகொண் மண்டபத் தமர்ந்தன னியம் 
பல கடன்முழக் கெனவார்ப்ப . 

( 21 ) 
சுருதி யார்ப்புறச் சுடர்மணித் தவிசினிற் றுலங்குற 
வினிதேறிப் , * பருதி யேந்திய மானமுதற் றேவரைப் பகரு 
ருத் திரர் தம்மை , மருவு மேனைய மாதவர் குழுவினை வகை 
வகை புரிந்துற்றத் , திருவி னீடிய விருக்கையின் மேவுறத் 
திருக்கடைக் கண்வைத்தான் . 

( 22 ) 
அந்த வேலையி லயனிறை யடிபணிந் தடியருய்ந் திடு 
மாற்றாற் , புந்தி கூர்திரு மணவினுக் கேற்றவா பரணர் 
பூண்பாயென் , றுத்தி வேண்டலு மீசன்மெய்ப் பணிகளே 

* வெற்றிடம் . தெரு 1 சக்ராயுதம் . 


140 திருக்கடம்பநாத புராணம் . 
யொளிர் தரு பணியாகச் , சிந்தை செய்தன னாயின வனைத்து 
மாச் செல்வனுக் கரிதென்னே . 

( 23 ) 
( வேறு ) 
துளப மாலிகைத் தூயவன் றாமரை வளருங் 
களப மாமுலை மாதரை நோக்கிநீர் கடிதித் 
தளவ வெண்ணகைச் சங்கரி தான்மணக் கோலங் 
கொளவி யற்றுமென் றுரைப்பவக் கோதையர் புகுந்தார் . ( 24 ) 
நிலவு தாரகை சூழ்தர நின்ற வெண் மதிபோற் 
கலப மாமயி லியலினர் நடுவினிற் கவின்ற 
விலவி தழ்த்திரு மலைமகட் கீதுரைத் திறைஞ்சத் 
தலைவி யின்புடன் மஞ்சனச் சாலையிற் சார்ந்தாள் . ( 25 ) 
இலங்கு செம்பவளத்திருப் பலகையி னிருத்தி 
யலங்க லோதியை யவிழ்த்து நெய் யள்ளிமுன் சாத்திப் 
பொலங்கொண் மஞ்சளி னெல்லியின் விழுதுமெய்ப் பூசித் 
துலங்கு பொற்றகம் பார்நறுந் தூயநீ ராட்டி . 

( 26 ) 
மெய்யி னீரம் தொற்றியைந் தருவியந் தளித்த 
செய்ய பூந்திருத் தானையுந் திகழ்வுற வணிந் 
துய்ய பாதுகை வைத்திடத் துணையடி சாத்தி 
யைய்யை போற்றவந் தணியணி மண்டபத் தமர்ந்தாள் . ( 27 ) 
* கேதை கைப்புனைந் திருசுடர்ப் பிறை மணி குழைசற் 
சோதி மூக்கணி திலத நீள் சுட்டிகற் கடகஞ் 
சீத நித்தில மாலிகை + மேகலை சிலம்பும் 
பாத சாலகன் னவமணி யாழிகள் பலவும் . 

(28 ) 
அணியுந் தென்மலைச் சாந்தமு மளியின முறல்பூ 
வணியலுங் கதிர் மணியினும் பொன்னினு மமைமற் 

தாழம்பூ . 1 ஒட்டியாணம் . 


15 - வது உமையம்மை திருமணம் புரிந்தது 141 


றணியும் கல்லணி பெறவுமை யவட்கலங் கரித்தா 
ணிதி கழ்ந்தமெய் பரிவையர் பலருமங் குவந்தே . 


( 20 ) 


( வேறு ) 


இன்னண மணியெ லாஞ்செய் திகுளையர் நிற்பவானப் 
பொன்னனார் பலரு மீண்டிப் பூவையின் வனப்பு நோக்கித் 
துன்னிய வுவகை பொங்கச் சோபனம் வாழ்த்த பூவின் 
கன்னியர் கரங்கள் பற்றிக் கவுரியு மகிழ்ந்து போந்தாள் . ( 30 ) 


கங்கைவெண் டிரையிற் சீர்கொள் கவரிவெண் 

குடை 
சாந் தாற்றி , சங்ககயர் பிடித்துப் பாங்கா தொழின்முறை 
கடத்தி மேவப் , பொங்குற விரித்த வாடை மீதினின் மெல் 
லப் போகித் , திங்களஞ் சடையன் பாங்கிற் சிறந்து விற் 
றிருந்தா என்றே . 

( 31 ) 
அண்ணலை யணங்கி னோடு மணிமணித் தவிசிற்கண்ட 
விண்ணவர் முதலோர் யாரு மிகத்தொழு துவகை பூத்தார் 
கண்ணனு மிறைவன் செய்ய கழன்மலர் விளக்கம் போந்தான் 
றிண்ணிய மண்ணும் விண்ணுஞ் செவிடுற வியங்களார்த்த . () 


பொன்னினற் கரகத் தீம்பாற் பூமக ளுவந்து வார்ப்ப 
வன்னமா லீசன் செய்ய மலரடி விளக்கி யந்நீர் 
சென்னியிற் றெளித்துப் பட்டாற் றிருவடி மெல்ல வொற்றல் 
தன்னிரு நாட்ட மேவுந் தகைமைகண் டஞ்சல் போலும் . () 


கனியொடு கன்ன னெய்பால் கமழ்மது பருக நல்கிப் 
பனிமலர்க் காந்த ளங்கேழ் பங்கய மேற்பூத் தென்னத் 
தனியெழிற் கவுரி கையைச் சங்கரன் காமேற் சேர்த்தி 
யினியால் லுதகம் வார்த்தே யீந்தனன் கமலக் கண்ணன் . 


( ) 


142 


திருக்கடம்பநாத புராணம் . 


கலித்தன முழவஞ் சங்கங் கலித்ததுந் துபிகள் சின்னங் 
கலித்தன குழல்கள் வீணை கலித்தபல் லியங்க ளெல்லாங் 
கலித்தன மறைக ணான்குங் கலித்தவா கமங்க ளெங்குங் 
கலித்தன கலையின் கூட்டங் கலித்தவாழ்த்தொலிக என்றே . 
கற்பகப் பூவின் மாரி கடவுளர் பொழிந்தா ரேனைப் 
பொற்பகத் தவர்க ளானோர் புகழ்ந்தனர் வியந்து போற்றி 
யற்பகத் தடியர் கண்ணா லாநந்த வருவி பாய 
வெற்பகம் பொடித்தான் றாதை வியன்புகழ் பாடி நின்றார் . ( ) 
விருந்தளி யினங்கண் மூசும் வேரியங் கமல மேய 
பெருந்தவன் வேத நூலிற் பிறங்கழற் கடன்க ளாற்ற 
மருந்தினு மின்சொ லெந்தாய் மங்கல மிடற்றி லீசன் 
திருந்துமங் கலநாண் சாத்திச் செங்கரம் பற்றினானே . ( 37 ) 
நண்பக மமைந்து நின்ற நங்கையுந் தானும் பின்னர் 
வெண்பொறி யிறைத்து வேத முனிவரும் பிறருங் கொள்ளப் 
பண்பொடுந் தான னல்கிப் படரெரி வலங்கொண் டம்மை 
வண்பத மலர்க்கை பற்றி வைத்தன னம்மி மீதே . ( 38 ) 
அருந்ததி யெங்கென் றண்ண லருளலும் போற்றிற்குக் 
திருந்திழை தன்னை நோக்கித் திருவருட் பார்வை நல்கிப் 
பெருந்தழற் கடன்கண் முற்றிப் பேணியெல் லோருஞ் சூழப் 
பொருந்தொரு மனிப்பீடத்திற் பூரணி யுடன மர்ந்தான் . ( ) 
செந்தழ லாவான் றானுந் தீவளர்த் திடுவான் றானு 
முந்துண வருந்து வானு மொருவனா மூர்த்திவைய 
கந்தலில் போக மூழ்க நங்கையுந் தானு மாகி 
ந்திரு மணஞ் செய் தானே லவன்றிற மதிப்பார் யாரே . ( 40 ) 

பின்னருட் . கடம்ப நாத னந்தியை விளித்துப் பேசு , 
கன்மணத் தணைந்தோர்க் 
ணைந்தோர்க் கெல்லாம் நல்விருந் 

கெல்லாம் நல்விருக் தளித்தி 


15 - வது உமையம்மை திருமணம் புரிந்தது . 143 


யென்றா, னன்னவா றவனுஞ் சிந்தா மணிமுத லவற்றற் 
செய்தா , னனனவ பருத்தி யுள்ளங் களித்துவா திறையைத் 
தாழ்ந்தார் . 

( 41 } , 
வேத்திர மேந்துஞ் செங்கை விமலனு மாலும் வேத , 
சாத்திரத் தயனும் போற்றித் தாழ்குழற் கவுரி யோடுங் , 
காததிர விடையின் மீது நின்னையு மறுகிற் கண்டு , தோத 
திரஞ் செய்ய வேட்டோ மெனவருள் சுரந்துட் கொண்டார் . ( ) 
அதிர்குரன் முரசஞ் சங்க மலங்கொளி முழவஞ் சின்ன 
முதிர்தரு திமிலை தட்டை முருசெல் லரித டாரி 
பதிதரு தாள மொந்தை பதலைநற் பணவ மூன்னாய்ப் 
பிதிர்தரு மியங்க ளண்டம் பிளந்தென மருங்கி னார்ப்ப . ( 13 ) 
வெண்மதிக் கலிகை தாங்கி விரிகதிர் கவரி வீச 
வெணமதிக் கொடிக ளோங்க விலங்குசாக தாற்றி யேந்தப் 
பண்மலி மாத ராடல் பாடல்கள் பயின்று மேவத் 
திண்மலி மாட வீதித் திருவுலாப் போதற் கேற்ற . ( 44 ) 
வெள்ளியங் கிரிபென் றுள்ள மயலுற மேவு மேற்றி 
லொள்ளிழை கரிய கூந்த லொண்டொடி பவளச் செவ்வா 
பள்ளழ கொழுகு மேனி யணங்கொடு மிவர்ந்து மாதன் 
தெள்ளிதி னமரர் போற்றித் தேமலர் தூவப் போந்தார் . ( 45 ) 

( வேறு ) 
கண்டு மாலய னிந்திரன் முதலவர் கடனீ 
ருண்ட மாமுனி முதலிய மாதவ நரகர் 
மண்ட லத்தவர் யாவரு மணமகிழ்க் துருகித் 
தொண்டு செய்து நின்றாடினர் பாடினர் தொழுதார்- ( 46 ) 
விருப்பி னோர்செயுஞ் சிறப்பெலாக கண்டருள் விமலன் 
அருப்பு வாணகை யவளொடும் வீதிகண் டருளிப் 

அருட்பு . 


144 


திருக்கடம்பநாத புராணம் . 


பொருப்பு சேர்முலை மடந்தையர் புரிநடங் கண்டு 
மருப்பு மால்விடை நீங்கிவண் சினகா மமர்ந்தான் . 47 ) 
மாலு நான்முகக் கடவுளும் பின்னரும் வணங்கி 
யேல வார்குழ லாளையித் தலத்தினி லின்றே 
போல வாண்டுக டோறும் புதுமணம் புரியுங் 
கோலம் யாந்தொழத் திருவருள் கூரெனக் கொடுத்தான் . 
இந்த கற்றலத் தம்பிகை யருந்தவ மியற்றிப் 
புந்தி யெண்ணிய வெண்ணியாங் கெய்திடும் பொலிவால் 
வந்து யார் தவம் புரியினும் வாமெளி தருளென் 
றுந்து நற்றவர் வேண்டலு முவந்தினி தளித்தான் . ( 49 ) 
வலங்கொள் * தாருகற் காய்ந்தவண் மழைமதர் நெடுங்கட் 
புலங்கொ ளேழ்திருக் கன்னியர் நிற்பாற் புகழ்சேர் 
ஈலங்கொள் காலவெந் தீப்பெய ருருத்திரர் கரலை 
யிலங்கொண் மான்முத லெவர்க்குசல் விடையளித்திருந்தான் 
பெய்யு மும்மத வாரண முகத்திறை பிறங்குஞ் 
செய்ய வேலிறைச் சினகரத் தெற்கணும் வடக்கும் 
எய்யின் மேவினர் காளியேழ் மின்னனை யவரோ 
டைய னேவலி னக்கர் காவல்கொண் டமர்ந்தாள் . ( 51 ) 
$ சிலாத ரன்தரு புதல்வனுஞ் செழுமணிச் சுடா 
கலாத வானெடுங் கோபுர வாய்தலிற் கலந்தான் 
குலாவு பூங்கடம் பாபுரி நாதனுங் குளிர்ந்த 
நிலாம தித்திரு முகத்தியைப் பார்த்திது நிகழ்த்தும் . ( 52 ) 

( வேறு ) 
சீர்பெறும் பிரியாச் சுகமிகப் பெறநீ செழுந்தவம் புரிந்த 
தோர் செயலா , லேர்பெறு மிந்தத் தலத்தினின் மணஞ்சேர்க் 
பத்திரகாளி . 

திருப்பாற்கடல் . 
ஸப்தகன்னிகள் . 

* ஈர்தி . 


15 - வது உமையம்மை திருமணம் புரிந்தது 145 


தனமே . 


தபேதவாழ் வினிதிவணளித்தெம் , ஆர்பெறு மிதனாலெமைப் 
பசு பதியென் நருமறை பகருமத திருப்பேர் , கார்பெறு 
குழலா யுனக்குமா வுடையா ளெனும்படி கருனை செய் 

( 53 ) 
பூவுடை யலரோன் றிருநெடு மாலும் போற்றுமிக் கட 
ம்பமா நகர்வாழ் , தேவுடைக் கடம்ப 

கடம்ப நாதனா மெம்மைச் 
சிறந்தவத் திருவெழுத் தைந்தா , லாவுடை யம்மை யென்னு 
முன் திருப்பே ரைந்தெழுத் தானுமன் புடனே , தூவுடை 
மனததா னினைப்பவர் பிறவா நெறியுறுஞ சுகமிகப்பெறவார் . 

இன்பநீ வேண்டி யித திருத தலத்திற றவப் புரி யோகப் 
டமுறை , கொன்பெறு காம பீடமென் றொருபேர் குலவுக 
வித்திருப் பீட , மன்பொடு கண்டு வணங்கினோர் மகிழ்வி 
னருச்சனை புரிந்துளோர் மேலாந் , துன்பகன் றிட்ட காமிய 
மெய்திச் சுரர்களும் போற்ற வீற் றிருப்பார் . (55 ) 

(வேறு ) 
என்ன வாய்மலர்க் கருள்புரிக திலகுநித் திலமே 
யன்ன வாணகை யாவுடை யமமையை யிடப்பான் 
மன்னி வாழியென் றருளினா னிறைவியும் வதிந்தாண் 
மின்னு லாஞ்சிவ லிங்கமா யிருந்தனன் விமலன் . 

( 56 ) 
ஆசி லாத்தவத் துறையுளீ ரருமறைப் பொருளா 
மீசனார் திரு மன்றலீ தியம்புவோர் கேட்போர் 
பேசு 
நாலிரு மன்றலின் செல்வமும் பிறந்தே 
தேசு லாம்பர மாநகத மன்றலுஞ் சேர்வார் . 

( 57 ) 
மேக வார்குழ லாவுடை யம்மையை விமலன் 
போக மார் தரப் புதுமணம புரிந்தமை புகன்றா 
மேக னாதனாங் கடம்பநா யகன் றனையிறைஞ்சிச் 
சோக நீங்கியோர் வேதிய னுய்ந்தமை சொல்வாம் . 
பதினைந்தாவது உமையம்மை திருமணம்புரிந்த 

அத்தியாயம் முற்றிற்று . 


( 58 ) 


ஆக அத்தியாயம் 15 - க்குத் திருவிருத்தம் 574 . 

10 


( 
1 
) 


திருச்சிற்றம்பலம் . 

பதினாறாவது 
கண்டகவயிரி முத்திபெற்ற அத்தியாயம் . 

ஸ்ரீ கடம்பநாதர் துதி . 
வெள்ள வேணியில் விறகினைச் சுமந்தும் வெள் வளைகள் 
மெள்ள மாதர்கை யேற்றியும விழைத் துகல வேழவ 
கொள்ள வேழம தளித்து முன் கூடலி னாடும 
வள்ள லாகிய கடம்பா யகன்றனை மதிப்பாம் . 

( 
இ - ள் ) தென் மதுரையில் , முன்னால் , பாணபத்திரனுக்காகக் கங்கையு 

றையுஞ் சடாமகுடத்தில் விறகினைச் சுமந்து போய் அவனுக் 
கெதிரியாய் வந்த சங்கீத விதவானைச்சயித்தும் , செட்டிப்பெண் 
சள் மயங்கும்படி அவர்கள் கையில் வெண்மையான வளையல் 
களை யேற்றியும் , பாண்டியன் அதிசயிக்கும்படி எல்லாம் வல்ல 
சித்தராய் வந்து கல்லானையானது கரும்பை யருந்தச் செய்தும் , 
இன்னோரன்ன அறுபத்துநான்கு திருவிளையாடல்களைப் புரியா 

னின்ற திருக்கடம்பநாதரைச் சதா தியானஞ் செய்வாம் . எ - று . 
திருந்து செந்தமிழ்க் கெல்லையாய்ச் சிறாத சீர்காழிப் 
பொருத்து முத்தமிழ் விரசராம புனிதாவந் தருளி 
வருந்து மீனவன் வெப்பொழித் தமணிருண் மாயப் 
பரிந்து தென்றமிழ் பகர்ந்தது பாண்டினே னாடு . ( 2 ) 
பகரு மததிரு நாட்டிடைப் பரவையின் முகில்கள் 
நுகரு நீர்க்குறை யகற்றுது மியாமென நுரையார் 
தகரு வோடுபன மரங்களு மசழ்ந்தலைத் தகும் 
t புகரி றந்தசீர்ப் பொருணை யென் றொருத்தி பொருந்தும் . ( 3 ) 
திருஞானசம்பந்த சுவாமிகள் . 

குற்ற மற்ற . 


16 -வது கண்டகவயிரி முத்தி பெற்றது . 147 


( 4 ) 


( 5 ) 


( 6 ) 


அந்த மாரதி யரும்பெறற் றீரத்தி னொருசார் 
கந்த மாமலர்ச் சண்பக மாசினிக் கமுகுச் 
சந்த மாமகி ழாதிய நிறைந்த தண் டலையாா 
பந்த மானது பாடலி புரமெனும் பதியே . 
அப்ப இக்கணான் மறைகளா றங்கமீ மாஞ்சஞ் 
செப்பு மாதருக் கம்புரா ணந்தெரி யறநூ 
லொப்பி லெண்ணறு கலைகளு முணர்ந்துயர் மனுவாற் 
றிப்பி யந்தரு வேள்விசெய் யந்தணர் செறிந்தார் . 
இனைய தன்மைய ராகிய விருபிறப் பாளர் 
மனைக ளாயிர மலிந்தன வவற்றொரு மனையின் 
வினையி னீங்கிய விளங்கிய வறிவனாம் விமலன் 
நனைய லா துண ராதவன் சமரச னென்பான் . 
அன்ன வன் திரு மனையருந் ததியென நிறையாள் 
பொன்னை வென்றசீ ரியலுடைப் பூவையங் கவள்பான் 
முன்ன மாற்றிய தீவினை முதிர்ந்தொரு வடிவாய் 
மன்னி யிந்நிலத துதித்தெனப் பிறந்ததோர் மதலை . 
அந்த மைந்தனைத தந்தைதாய சாதகன் மாதி 
முகது செய்வினை பருவம்வ துழியெலா முயன்று 
விததை யுளளவும் வேதமும் விதிவழி யறிவித 
துந்து என்மணம் புரிந்து தம் முரிமையின் வளர்த்தார் . 
அன்ன நாளிடை யின்னவன் றன்னையீன் றளித்த 
வன்னை தந்தையு மூழினா லிறந்தன ரவரென் 
னன்னை பாகர்தா ளணுகுறப் பிதிர்க்கட னாற்றி 
யன்ன மன்னதன் மனைவியுடன் தனி யமர்ந்தான் . 
தமியனாகிய வேதியன் றன்மனைத் தனமாஞ் 
சிமைய மேவியே வாழுசா ளிளமையின் செருக்கா 


( 7 ) 


( 8 ) 


( 9 ) 


* நந்தவனம் , 


அழகு . 


148 


திருக்கடம்பநாத புராணம் . 


லமைவில் காமவெந் துறைபடிந் தருமறைத் துறையும் 
விமல மாகிய கல்விகல் வினைகளும் விடுத்தான் . ( 10 ) 
வரைவின் மங்கையர் காமமங் கையர்மண மிழர்தோ 
ருரைசெய் ஈற்குல மிழிகுலத் துதித்தவ மன்றித் 
தரையின் மங்கையென் றோருருக் காணினுஞ் சார்ந்து 
திரியு மாதலிற் பொருள் பெறத் தீவினை புரிவான் . 

. 

( 11 ) 
( வேறு ) 
இரவினிற் கரவு செய்து மில்லத்தி னுட்பு குந்து 
மருவருக தான மேற்றுஞ் சூதுமற் றிழிவு செய்தும் 
பொருது கொன்றாறலைத்து மிழிவழக் குரைத்துப் புன்மைப் 
* பருவரல் பயிற்றி யென்றும் பட்டிமை பலப யின்றும் .( 12 ) 

செங்கைசேர் நிதிய மெல்லாம் சீயுடன் றங்குஞ் செந் 
நீர்ப் , பொங்கிய வரைப்புண் மாட்டே புகுத்தன னவையும் 
போதா , தங்கண னடியார் தீர்த்த யாத்திரை புரிவா ரங்கைத , 
துங்கநீ ணிதியுங் கொண்டு தொலைத்தனன் றொலைய ப்பாவி . 
கண்டக வயிலென் றோதுங் கண்ணியர்க் குருகி யாரும் 
கண்டக வயிர மில்லா னெனவிருந் தவர்க்கே காலிற் 
கண்டக வயிர மென்னக் கடுமைக ளியற்ற லாலே 
கண்டக வயிரி யென்னுங் காரணப் பெயர்பெற் றானே . ( ! 4 } 
பழியொடு பாவ மாற்றிப் பார்ப்பன வொழுக்க மாற்றி 
விழிதக னாகி வாழ்நாளிவனுரிக் கற்பினை 
மொழிவனுக் சருப்ப நோயா லுயிரிழந் தொழிந்தாளக்காட் 
கழிவறு மத தாற்று கடனபுரிந் தணுகி வாழ்நாள . ( 15 ) 

(வேறு ) 
$ இக்கினுஞ் சோகினு மிழிந்த பித்தினு 

மிக்குறுங் காமகோய் வெதுப்ப வெண்மலர் 
துன்பம் . - திருட்டுத்தனம் . | மயானம் , கள் . 

பிசாசம் . 


16 வது கண்டகவயிரி முத்திபெற்றது . 149 


வைக்கொழுங் கணைசுட வருந்தி வையமுக் 
திக்கினு முழன்றவன் திரிகின் றானரோ. ( 16 ) 
புளினரு மகற்றுமோர் புளினப் பாவையம் 
முளிபுதர் வனத்துறக் கண்டு முன்பு சென் 
* நளியொடு மினிமைசொற் றணைந்த ழிந்தன 
னிளமையிற் றனித்துளா ருய்வ தில்லையே . ( 17 ) 

( வேறு ) 
நிலத்தியல் பாகி நீர் திரிந் தற்றே நீடுயிர்க் கினத்தியல் 
பாகிப் , புலப்படு மறிவென் றுரைத்தலிற் + புளினப் பூவை 
தோள் புணர்ந்த சுரனுச் , தலத்திடை மதுவூ னருந்திவேட் 
டுவரிற் றடிந்தபல் லுயிரையுந்தானே , விலைப்படுத்த துறுநாண் 
மேவிய வவளும் வெம்பிணி யுற்றன ளன்றே . ( 18 ) 

முன்பிவன் பலரைக் கொன்றவன் பழிகண் முதிர்ந் 
தொரு பேயுருக் கொடுவர் , தென்பழிதாவென் றெதிர்த்துநின் 
றெதிர்ந்தே யிடியினுங் கடியவாய் மடித்துப் , பின்புமுன் பினு 
கின் றதியிரு ளுறுத்துப் பெயரவொட் டாதுகண் மறைத் 
துத் , துன்பிடை பொறுத்துத் தொடர்ந்திடத் திரிவான் கடம் 
பமா வனத்திடை சூழ்ந்தான் . 

( 19 ) 
இப்பவத் தறமோ முற்பவத் தறமோ வீன்றவ ரியற்று 
கல் லறமோ , வெப்பவத் தறமோ வறிகிலே னிறையாங் கடம் 
பரா யகனெழிற் கருணை , வைப்பவற் றினுக்கோ ரிடமெனுங் 
கடம்ப வனத்திடை பொருதரு நிழலிற் , றுப்பவண் பெறுவா 
னிருந்தனன் கடம்பின் தூயகால் படப்பழி தொலைத் 

( 20 ) 
கடிமலர்க் கடம்ப வனத்திடை மேவக் கடும்பழி தொலைக் 
தபுண் ணியத்தால் , கொடியணி சிகரக் கோபுரங் கண்டான 
* காதல் . 

வேடுவப்பெண் . 


தான் . 


1 


150 திருக்கடம்பநாத புராணம் . 
கொடும்பவம் பலகொடி வடிவா , யுடலினின் றெழுந்தாங் கொ 
ழியவுங் கண்டான் நல்லுணர் வுதிக்கவும் பெற்றான் , படி 
மிசை யதனாற் கடம்பா யகனசீர் பாவினு ளடங்குமோ 
பசரில் . 

( 21 ) 
வெய்யவேட் டுவர்தங் குலத் திழி மகளும் 

வினையகன் றிருந்தவே தியனோ 
டுய்யவே பெற்றா ளுடற்பிணி யகன்றா 

ளுணர்வுநன் குற்றன ளதனாற் 
செய்ய வேட் டலர்சூழ் கடமபரா யகன்றாள் 

சேர்ந்துகண் டவர்கதி சிறிதோ 
துய்யவேட் டெழுதிப் பிரமன்மால் பலகாற் 
சொல்லினு மெல்லைகா ணரிதே . 

( 22 ) 
இங்கிவ ரிவ்வா றுய்திற மறியா 

திறுதிவந துற்றன ரென்னப் 
பொங்குதென் புலத்தோ னேவலிற் பொருந்தும் 

பொறையாறு தூதுவர் கொடும்பா 
சங்கொடு பிணிப்பா னணுகலுங் கடம்பிற் 

றங்கிவாழ் சோமசுந் தரனா 
மங்கணன் றிருக்கோ புரத்தெரி சனத்தால் 
அரும்பவ மகன்றவ னறைவான் . 

( 23 ) 
வார்புனல் குடைவார் நீர்நசைக் குடையார் 

மன்னரைச் சேர்ந்தவர் வருந்தார் 
ஊர்புறங் காக்கும் பாடிகா வலரா 

லுமையொரு பாகனாற் குரித்தாம 
பார்புகழ் கடம்பா ரணியம்வந் தடுத்தன் 

பாவமும் பழியுமென் பவமும் 
தீர்வுறக கண்டேன் கடம்பநா யகன்றாள் 
சேர்வனீர் போமெனச் செயிர்த்தான் . 

( 24 ) 


16- வது கண்டகவயிரி முத்தி பெற்றது . 151 


செயிர்த்தவ னுரை கேட் டஞ்சியாம் போயென் 

செப்புவோம் நமைவிடு மேதி 
யுயர்த்தவ னொறுப்பான் விடுத்திடிற் கொள்ளின் 

உணர்வருள் கடம்பநா யகன்றா 
* ளயிர்த்திட லறியாச் சிவகணத்தவர்வந் 

தாவியு மகற்றுவ ரதனாற் 
றுயக்கறு விருத்தி யொழியினு முயிரே 
வேண்டுமென் றகன்றனர் தூதர் . 

( 25 ) 
தொல்லைவன் று தர் சென்றவ ணடைந்த 

செயலெலாஞ் சொல்லலுந் தருமன் 
மல்லலங் கடம்ப மாநக ருறையு 

மாந்தரை மறந்தும் நீர் வருத்தச் 
செல்லலீரின்னா ளாதியென் னாளுஞ் 

செழுந்திருக் கடம்பநா யகனா 
நலலடி யாரை வந்தனை புரியின் 

நமக்கும்வாழ் வெய்துமென் றுரைத்தான் . ( 26 ) 
நஞ்சினுங் கொடிய தூதர்கள் நடுங்கி 

யகன்றபி னஙகையி னுடனே 
யஞ்சன முகிழ்த்த கரஞ்சிர மமைத்தே 

யாநந்த நீர்விழி பொழிய 
நெஞ்சனெக் குருகி யுத்தர முகமாய் 

நீடுவல் வினையெலாந் தொலைக்குஞ் 
செஞ்சுடர் வேலோ னழைததசே யாற்றில் 
திருந்த நீ ராடினன் சிறந்தான் . 

( 27 ) 
பிரிந்ததன் கணவற் பொருந்துமங் கையரிற் , பேரமு தருக் 
துவா னவரின் , முரிந்திள நகையார் முகிழ்முலை மகிழ்கா, 
முகரென முன்புதே டிய சொற் , றரும்பொரு ளுணருங் கவி 
ஞர்நெஞ் செனவுஞ் , சராசர மாகியும் வேறாய்ப் , பொருந் 
தருட் கடம்பநாயகன் கோவிற் , பொன்மதில்கண்டு பூரித்தான் . 

சேண்டொட நிமிருங் கோபுரம் பணிந்து , திருநிலைவாயி 
ட்சென்று , பூண்டொடு முலையா ராடலு முழவும் , பொருக் 
* சந்தேகித்தல ; மறத்தல் . 


14 


ப 


152 திருக்கடம்பதாத புராணம் 
துசன் னிதியினிற் புகுந்தோர் , மீண்டிட லறியா மாளிகை 
வலமாய்ச் , சித்தியைங் கரன்பதம் விரும்பித் , தூண்டருஞ் 
சுடராங் கடம்பா யகனாஞ் சோதியைக் கண்டுதோத் தரிப் 
பான் . 

( 29 ) 
வேறு . 
அண்ணலே போற்றி போற்றி யமரர்க டலைவா போற்றி 
பண்ணுளா ரிசையே போற்றி பழமறை முடிவே போற்றி 
பெண்ணொரு பாகா போற்றி பிஞ்ஞகா போற்றி நாயேன் 
கண்ணினுண் மணியே போற்றி கடம்ப நாயகனே போற்றி . () 

படைத்தளித் தழிப்பாய் போற்றி பழமலங் களைவாய் 
போற்றி , விடைப்பெருங் கொடியாய் போற்றி வெள்ளியங் கிரி 
யாய் போற்றி , நடைப்பெருந் துறவோர் நெஞ்சில் விளையுநல் 
லமுதே போற்றி , கடைக்கணித் தெனையாட்கொண்ட கடம்ப 
நாயகனே போற்றி . 

( 
ஆற்றருங் கொடுமை தானே யாற்றியவ் வூழிகாறு 
மாற்றரு நரகில் வீழ்ந்தே மாண்டிடற் கொருப்பட் டேனைச் 
சாற்றருந் துயர் தீர்த் தாண்ட சங்கரா போற்றி போற்றி 
காற்றருந் தரவம் பூண்ட கடம்பநா யகனே போற்றி . ( 32 ) 
கண்டக வயிரி யிவ்வாறுளங்களித் தேத்தக் காமாத் 
தண்டகநாட்டுக் கெல்லாந் தடங்கணாங் கடம்பர் கோயிற் 
றொண்டக மகிழ்ந்து வாழுஞ் சுகப்பொருட் கடம்ப நாதன் 
முண்டகமலர்த்தா ணீழற் சேர்த்தருண் முழுதுந் தந்தான் . () 
அருமறை யொழுக்க நீத்த வந்தணன் கிராதி யோடுந் 
திருமலி கடம்ப நாதன் றாள்பெறு சீர்மை சொற்றாம் 
பொருவக லிதன்வடக்கிற் புற்றிடங்கொண்ட பெம்மான் 
பெருமைசேர் பெயரீ ராறும் பெற்றவா றியம்ப லுற்றாம் , ( ) 
பதினாறாவது கண்டக வயிரி முத்திபெற்ற 

அத்தியாயம் முற்றிற்று . 


ஆகஅத்தியாயம் பதினாறுக்குத் திருவிருத்தம் 608 . 

திருச்சிற்றம்பலம் . 


திருச்சிற்றம்பலம் . 

பதினேழாவது 
திருமாகரலீச்சுரர் மகத்துவங்கூறிய அத்தியாயம் . 
சமையஞ் சாத்திரஞ் சார்ந்திடுங் கடவுளும் பலவா 
யமைதல் கண்டுநான் மெய்த்ததே வென்றன லேந்தி 
யிமைய மால்வரைக் கண்ணியை யிடப்புறத் திருத்தி 
யெமையுங் காத்தருள் கடம்பசா தனையிறைஞ சிடுவாம் . 
( இ - ள் ) பலசமையங்களிலும் , சாத்திரங்களிலும் ( நாமரூபங்களால் ) 

பலதெய்வங்கள் கூறப்படினும் , உண்மை நோக்கில் சிவமாகிய 
யானே தனிக்கடவுளென நீரூபிக்கக்கையில் அனலேந்திப் பராவதி 
தேவியை வாமபாகத்திலமைத்தருளி யடியேனையும் காத்தருளுங் 

கடம்பாாதரை வணங்குவாம் . ( எ - று ) . 
துன்னு செஞ்சடை முனிவரர் சூதனைப் போற்றி 
யன்னமாகர மலையருக் கருள்வரந் தந்தோன் 
பொன்னு டும்பெனப் புற்றிடைப் போந்ததும் பிறவும் 
இன்னநீ சொலக்கேட்டிட வேட்டன மென்றார் .. ( 2 ) 
என்ற மாதவரின் புறப் புற்றிடங் கொண்ட 
கொன்றை வார்சடைக் குழகனார்பன் னிருபெயரு 
நன்றி சேருமப் பெயரவர் நண்ணியவாறுந் 
துன்று மெய்ம்மயிர் சிலிர்த்திடச் சொல்லுவன் சூதன் . ( 3 ) 

( வேறு ) 
புற்றிடங்கொண் டவன்றடுத்தாட் கொண்டவன்பாரைத் 
தழும்பன் புராந்த கன்சீர், பற்றுமடைக் கலங்காத்தா னாபத் 
துக் காத்தான் 

முன் பரிந்து காத்தான் , பெற்ற திரு நிலையிட் 
டான்மங்கலங்காத் தான் வேள்வி காத்த பெம்மா , னெற்றிரு 
மா கரலீச னசத்தீச னெனப்பெயர்க ளீரா றாமால் . 

( 4 ) 
துன்னுபுகழ் சோணாட்டி லுறையூர் வாழ் பரிதிகுலச் 
சோழன் வாய்மை , மன்னுமிரா ஜேந்திரனாம் வள்ளல்புலிக் 
கொடியிமைய வரையிற் றீட்டி , யிந்நிலத்தைப் புரந்திடுநா 


154 திருக்கடம்பநாத புராணம் . 
ளிருந்ததுவா மாகரலி னிரும்ப லாவொன் , றன்னதிலோர் 
கனித்தில்லை யாடியயா தற்கு நிவே தனஞ் செய்வானால் . ( 5 ) 

நிந்திய நி வேதனஞ்செய் வதுதெரியப் பிரசாத நிருபன் 
றன்பால் , பத்தியோடு வரவழைத்து நியமமுடித் ததற்பி 
னெள்ளிற் பாதி யேனும் , வைத்திடக்கொண் 

வத்திடக்கொண் டமுதருக் 
திவருநாளிற் கனியொரு நாள வராத தாகச் , 

சித்தமிகு 
தில்லையினும் வந்ததிலை யெனக்கேட்டுத் திடுக்க மெய்தி . ( 6 ) 

இரதமுத னாற்படையுஞ் சூழவெழு பந்திரிக ளொடுந் 
தே ரேறி , விரதமுனி வரர் சூழுந் தில்லையினெல் லையினிழி 
ந்து வீதி நோக்கிப் , பரவிகிலத் தட்டாங்க பஞ்சாங்க முறத் 
தாழ்ந்து பரமன் மன்றில் , வரமருள்செய் நடனங்கண் டாநந் 
த பரவசனாய் வணங்கினானால் . 

( 7 ) 
வணங்கியிறை வனை நோக்கி வருக்கையின் முட் புறக்கனி 
தான் வந்த தில்லை , யணங்கரவ மரைக்கசைத்தாய் அடியேன் 
செப் பிழையாதோவறியே னென்னக் , குணங்கடந்த தனிமு 
தலை விடைகொண்டங் சரிதகன்று கொடித்தே ரிற்சென் ,றிண 
ங்குமணி மதில் சூழ்கந் தாச்சிரமக் கோபுரங்கண் டிழிந்து 
தாழ்ந்தான் . 

( 8 ) 
தாழ்ந்தவன வருக்கைமரம் பட்டதெனு மாற்ற மங்கு 
சாற்றக் கேட்டுச் , சூழ்ந்தமனத் துடன்றிரைசூ ழுத்தரவா 
கினியாற்றிற் றுதித்து மூழ்கி , வீழ்ந்தவினை யுடையவனாய்க் 
கடம்பநா தரைக் கண்டு விழிநீர் சோரப் , போழ்ந்திடுவெண் 
பிறையணிந்தோய் கரும்பிறையைக் காய்ந்தவனே போற்றி 
யென்றான் . 

( 9 ) 
தீயனேன் யாதுபிழை செய்தனனோ வறியகிலேன் 
றேம்ப லாவும் , போயதுபட் டெனக் கேட்டே னினியுய்யே 
னது தளிர்க்கப் புரிந்தி டாயேல் , தாயனையா யெனவுருகுங் 


17 - வது திருமகரலீச்சுரர்மகத்துவங்கூறியது 55 
தராபதிக்குச் சேயாற்றுத் தண்ணீர் கொண்டு , மீயிறைக்கின் 
மரந்தழைக்கும் வெறுவேலென் றொருமொழிவிண் ணெழுந்த 
தன்றே . 

( 10 ) 
அதுகேட்டு மகிழ்ந்து விடை பெற்றுத்தி கடந்திறைவ 
னாடல் செய்த , பொதுவான வேதநு புரம் போற்றி வருக்கை 
யின்பாற் புகுந்து நோக்கி , யிது வீழ்ந்த தென்னெனக்கேட் 
டுந்தெரியா தங்கிங்கு நாற்ற மேவந் ததுதேர்ந்து மந்திரியர் 
தமை நோக்கி யதிசயமீ தறிமி னென்றான் . 

( 11 ) 
மந்திரியர் பரிஜனரான் மரமூலஞ் சோதிப்ப 

மருச் செய்காயங் 
கந்தமிகுந் துறவரசன் கண்ணாற்கண் டரகரவிக் 

கருமம் யாரோ 
நந்திடச்செய் தவரென்றா னங்குசில ரிம்மறை போர் 

நாளுந் தில்லை 
வந்துகனி சுமந்து தவ மாட்டாது , செய்தனரில் 
வசையை யென்றார் .. 

( 12 ) 
என்னலுமே யம்மறையோர் தமைவாளா லெறிவனென 

வெழுந்த மன்னன் 
றன்னை யமைத் தந்தணரிற் சிவத்துரோ கஞ் செய்தார் 

தமைவெய் யோன் வீ 
முன்னபொழு தேகொடு போய் கங்குலெலா நடத்திவிடி 

வான வைப்பிற் 
புன்னகர்செய் ததில்வைத்தன் மரபென்றார் மந்திரியிற் 
பொறுமை மிக்கார் . 

( 13 ) 
நீதிநூ லிவ்வண்ண நிகழ்த்திடிலென் செய்வதென 

நினைந்து தீய 
வேதியரை யவ்வண்ண மகல்வித்துச் சேயாற்று 

விழுநீர் கொண்டு 


156 


திருக்கடம்பநாத புராணம் . 


நாதனரு ணினைந்துமர மேற்றெளித்தான் முன்னையினு 

நன்றாய்த் தோன்றிச் 
சீதநிழல் பரப்பிநின் றதுகண்டு வியப்படைந்தார் 
செகத்தி லுள்ளார் . 

( 14 ) 
தன்பினே வருமமைச்சர் தமையங்க ணிலைநிறுத்தித் 

தட்டா தென்று 
முன்பு போ லக்கனியை யம்பலவற் கெய்துவித்து 

முறைசெய் வேந்த 
னன்பினாற் கச்சியே கம்பரைத்தான் றொழச்செல்லு 

மாற்றின் முன்னர் 
வன்பு சேர் பொன்னுடும்பொன் றோடியொரு புற்றதனின் 
மறையக் கண்டான் . 

( 15 ) 
கண்டுமிக வியப்பெய்திப் புற்றதனை யகழ்விக்குங் 

காலிற் சென்ற 
வெண்டகுபொன் னுடும்பதனைக் காணானாய் எழுங்குருதி 

முடியோ டம்மா 
வண்டர்தொழுஞ் சிவலிங்க முறக்கண்டு நடுநடுங்கி 

யவச மெய்தி 
மண்டனில் வீழ்ந் தழும்பொழுதோர் மறைச்சிறுவ 

னாய் முன்னோன் வந்து சொல்வான் . ( 16 ) 
ஒழிவில்சிவ தருமஞ்செய் உரவோனே வெரு வேல்யா 

மோதும் பொய்யா 
மொழிபுகலும் புற்றிடங்கொ ளெந்தைவிளை யாட்டெவரே 

முற்றுங் கண்டார் 
கழிமகிழ்வி னுனைந்தடுத்தாட் கொளவெண்ணி யிப்பரிசு 

கண்டா னென்ன 
விழிதருசெல் குருதிமறைந் ததுவேந்த னிறையருள்கண் 
டேத்தி தின்றான் . 

( 17 ) 
* விநாகயக்கடவுள் . 

+ வலியோனே . 


17 - வது திருமாகரலீச்சுரர்மகத்துவம்கூறியது 157 


கனகவுடும் பாய்ப்புற்றிற் புகுந்திடலாற் புற்றிடங்கொள் 

கடவு ளென்றும் 
தனையனைய சோழனையாட் கொண்டிடலாற் றடுத்தாட்கொள் 

சம்பு வென்றும் 
நனியவன் வெட் டும்பாரைத் தழும்புறலா னற்பாரைத் 

தழும்ப ரென்றும் 
அனகனுமுப் பெயர்பெற்றா னருமறைப்பா லனைப்பின் பவ் 
வரசன் போற்றி 

( 13 ) 
இவ்விறைவன் சரித்திர நீ யெனக்கறிய வியம்பிடுவா 
யென்ன முன்னோன் , செவ்விபெறப் புகன்றிடுவான் திரிபுரத் 
தார் தமக்குடைந்து தேவர் தம்மோ , டவ்வரச னடைக்க 
லம்யா மெனவந்து பூசைசெய வவர்முன் றோன்றி , நவ்வி 
விழி யுமைபாகன் அடைக்கலங்காத் தானென்றோர் நாமம் 
பெற்றான் . 

( 19 ) 
திரிபுரத்தை யெரித்திடலாற்றிரிபுராந் தகனானான் றிங்க 
ளாசான் , பரியுமனை வியைப்புணர வவன் சபிக்க நடுங்கிவந்து 
பரிந்து காப்பாய் , கரியுரியா யெனப்பூசை செய்யவவ னைப் 
பரிந்து காத்த லாலே , தெரிவரிய விவ்விறைவன் பரிந்துகாத 
தோனெனனுந் திருப்பேருற்றான் . 

( 20 ) 
சந்திரனைப் புணர்ந்தசெயல் குருவறிந்து சபித்திடலுக் 

தாரை யென்பாள் 
வந்தழுதென்னாபததைக் காத்தருள்வா யெனப்பூசை 

வகுப்பக் காத்திட் 
டெந்தையுமா பததுக்காத் தவனென்றோர் பெயர்பெற்றான் 

எழிலார் வேதன் 
வந்தனைசெய் துலகுநிலை பெறச்சிருட்டி செயுமனுவை 
வழங்கு கென்றான் . 

( 21 


158 

திருக்கடம்பநாதபுராணம் . 
நிலவுலகு நிலைப்பமனு வருள்செய்து நிலையிட்ட 

நாத னென்னக் 
குலவுமொரு திருப்பெயர்பெற் றானெங்கோ. னயன்பின்னர் 

கோட்டிற் சூழ்ந்த 
பலவுதனைப் படைத்து முப் பழந்தரநித் தமுங்கயிலைப் 

பரமற் கொன்றுந் 
தலமுறுமிவ் விறைக்கொன்று மம்பலவற் கொன்றுநிவே 
தனஞ்செய் தானால் 

( 22 ) 


என்னாளு மிவ்வண்ண மியற்றுவிப்ப நினைந்து வட 

கயிலை மேயப் 
பன்னாகப் பணியரற்குச் சுரரும்பூ சுரர்தில்லைப் 

பதிக்குங் கொண்டு 
தன்னானை யாற்செல்லச் செய்வித்தா னிதுகாறுந் 

தவறா துற்ற 
தின்னாளின் வருமிடறு நினைத்தடுத்தாட் கொளவன்றோ 

விறைவ வென்றான் . 


( 23 ) 


மற்றுமத னெரிந்திடலு மனையிரதி மனம்பதைத்தித் 

தலத்தில் வந்து 
பற்றலரூ ரெரித்தவனைப் பணிந்துசிவ லிங்கமொன்று 

பதிட்டை செய்து 
துற்றமலர் கொடுபோற்றி மங்கலங்காப் பாயென்னச் 

சோதி தோன்றி 
யிற்றமத னைத்தந்து மங்கலங்காத் தப்பெயரை 

யெய்தி னானே . 


( 24 ) 


17-வது திருமாகரலீச்சுரர்மகத்துவம்கூறியது 159 


தன்மகத்தை யழிக்குமிரு தகுவர்செயல் காசிபனுஞ் 
சாற்ற யாமே , முன்வரமீ தலினழிததல் கூடாது கடம்பைத 
னின் முற்றிற் பூசை , யன்னவரை மாலகம்வாழ் கொற்றவனா 
லடுவிப்பா மென்றவ் வண்ணம் , பின்னியற்றி மகங்காத்து 
வேள்விகாத் தானெனுமபேர் பெற்றா னெம்மான் . ( 25 ) 

மாகரனாந் தகுவன்முனம் பூசிப்ப மாகாலீச் சுரனே 
யென்றும் , வேகமொடு குறுமுனிவன் முத்தமிழை விரிப்ப 
தற்கு விழைந்து பூசை , யாகமமற் படிசெயலா லகத்தீச 
னென்னும்பே ரடைந்தா னீசன , சேகறுமிப் பெயர்ப்புகல்வார் 
செல்வராய் மறுமையினிற் சேர்வர் முத்தி . 

( 26 ) 
என்றுரைத்து நம்பெயர்பொய்யாமொழிவி நாயகனென் 
றிசைத்து விண்ணி , லொன்றியதன் னுருக்காட்டி யொருமு 
குர்த்தந் தெரிசநந்தந் துடன்ம றைந்தான , 

வென்றிபெறு 
மிறைபணிந்தத் திசைநோக்கித் தொழுதுமலை வில்லி னாற்குக் , 
குன்று ,மழ்கோ புரமுதலா பாலயஞ்செப் துற்சவமுங் குறித் 
துச் செய்தான் . 

( 27 ) 
ஆசினியின் கனியீங்குந் தில்லை போனி வேதனஞ்செய் 
தந்தாள் போலப் , பூசைநிதம் நடத்திடப்பொன் பூமிவிடுத் 
தமைச்சர்கடன் னாணை போற்றப் , பேசியுறை யூரணுகித் தன் 
சுதற்கு முடிசூட்டிப் பிறவி நீங்கு , மாசகன்ற பேரினப மெய் 
தினனென் றானெல்லாம் வல்ல சூதன் . 

( 28 ) 
சூதமா தவன்புகலக் கேட்ட முனி வரரெல்லாம் சூழ்ந்து 
வந்து , சீதமார் பொழிற்கந்தாச் சிரமஞ்சேர்ந் துத்தரவா 
கினிசே யாற்றிற் , போதமார் தரமூழ்கிக் கடம்பநா யகன் 
மனனைப் பூசை செய்துக் , கீதமா ரந்தகரிற் பாமுத்தி தனை 
வேட்டுக் கிளர்ந்தி ருந்தார் . 


( 29 ) 


160 


திருக்கடம்பநாதபுராணம் . 


வேறு . 
திருவளர் கடம்பர் மூதூர் செறிபுகழ் புராணந் தன்னை 
யருள்வளர் சூதர் கோமா னருந்தவர்க் கமுதமாக 
மருவளர் வனத்திற் கூறுங் கதையைவண்டமிழ்ப்பா வாக்கித் 
தருவளர் கடம்பர் கோயிற் றனிலறங் கேற்றினேனே . ( 30 ) 
வாழியென் மனத்தே வாழும் வான்புகழ்க் கடம்ப நாதன் 
வாழியா வுடைய வம்மை வாழிநற் சித்தி யானை 
வாழிமா முருக னெங்கோன் வாழிநற் கடம்பர் கோயில் 
ழியஞ் செழுத்துச் சைவம் வாழியிவ் வுலக மெல்லாம் . ( ) 


பதினேழாவது திருமாகரலீச்சுரர் மகத்துவங் கூறிய 

அத்தியாயம் முற்றிற்று . 


ஆகவத்தியாயம் 17 - க்குத் திருவிருத்தம் 689 

கடம்பநாத புராணம் முற்றிற்று . 


திருச்சிற்றம்பலம் . 


2 


ச 


PRINTED AT THE NOBLE PRESS . Triplicans . Madras . S.E., 


சிவமயம் . 
விளம்பரம் . 


ஆஸ்திகோத்தமர்களே ! 

திருவருளை முன்னிட்டு இந்தத் திருக்கடம்பநாத புராணம் 
வெளிவர முயன்றதன் முடிவில் , தலத்தைச் சூழ்ந்துள்ள சில 
கிராமத்தவர்களிடம் போய்ப் பொருளுதவி புரியவேண்டி , அங் 
கனம் முன் வருபவர்களின் பெயர்களைப் பிரசுரிப்பதுடன் 
நிகழும் அக்ஷயா , பங்குனி மாதம் , இத்தல பிரஹ்மோற் 
சவகாலத்திலேயே வெளியிட்டு , உதவிக்கேற்பப் 

புரா 
ணத்தை யுபகரிக்கப்படுமெனவும் கூறியதன் மேல் , பல நேயர் 
கள் உதவிபுரிய முன்வந்து கையொப்பமிட்டனர் . 

அதை நம்பியே ஷ உற்சவம் சமீபித்திருந்தும் , 
அதற்குள் வெளிவா முயன்று சில முக்கியஸ்தர்களின் விருப்பத 
தின்படி சில விஷயங்களைப் புராண முகப்பிற் சேர்க்கத்தயாரித 
துத தூரத்திலுள்ள சில கிராமத்தாரிடம் நேரில் செல்லக் 
கால மின்மையால் கடிதமூலமாய் அறிவித்து உததேசப்படி 
உதவி செய்தவர் விவரப்பட்டியைத் தயாரித்து வருங்கால் , 

முதலில் வாக்களித்த நண்பர்களிற் பலர் , ஏறவிட்டே 
ணியை வாங்குத லொக்கப் பாத்திர விசேஷததையும் அதன் 
பயனையுமறியும் ஆற்றலின்றிப் பல பிற்போக்கான செயல் 
களிற் றலையிட்டனரேனும் , அதைச் சிறிதும் பொருட்படுத் 
தாது முன்னோக்கிச் சென்றும் , பட்ட காலிலே படும் என்ற 
பழமொழிப்படி ஒரு சிக்கலான கலகம் தோன்றி எதிர் 
பாராத சம்பவமாய் நிலைபெற்றது . 

அதைப் பரிகரிக்கும் வகைதோன்றாது , அச்சேறிய புரா 
ணமும் ஆண்டுகள் கணக்காய் வெளிவர வியலாவே எனத் 
திகைத்து நிற்கையில் , இறைவனே முன்னின்று முடிப்ப 
தொப்ப் ஷை ஸ்தல முக்கியஸ்தர்களிற்பலர் ஒருங்கே கூடிக் 
காட்டிய ஒரு நெறியைக்கடைப்பிடித்து யாவர்க்குமிஷ்டமாய்ப் 
புராணம் வெளிவரும் நன்னோக்கத்துடன் பொருளுதவி புரிந்த 
வர்களின் பட்டியைப் பிரசுரிக்காது வெளியிட நேர்ந்ததன்றி , 


அடியேன் மனமாரவிட்டதன்றாம் . இதனை அன்பர்களாக 
வரும் ஆய்க்கனுபவத்திலுணருமாறு வாதனத்துடன் கேட் 
டுக்கொள்ளுகிறேன் . " ஒன்றை நினைக்கின் அதுவொழிந்திட் 
டொன்றாகும் " என்னும் முதுமொழிக்கிலக்காய் முடிந்தன 
போலும் . இதனால் உத்தேசித்தபடி முடிக்க வியையாத 
நிலைமையும் வாய்த்தது , 

ஆகவே , பொருளுதவி புரிந்து புராணத்தை ஆவலாய் 
எதிர்பார்க்கும் எல்லாக் கிராம நேயர்களுக்கும் புத்தகமளிப்ப 
தன்றி உதவிக்கேற்ப இறைவன் அருள்புரியுமாறு அவரைச் 
சிந்தியானின்றனன் . 

மற்று மித்தலத்தைப் பண்டைநாள் தொட்டுப் பரிபா 
வித்து ( ஆதரித்து , உதவி செய்து , செழிப்பித்து ) வரும் 27 
மத்த வேளாளர் என வழங்கும் நண்பர்கள் இப்புராணத்தைப் 
பரிபாலிப்பதினும் பின்வாங்காது ஒவ்வொருவரும் , தத்த 
மில்லந்தோறும் பெற்றுப் போற்றுவரென்றும் , இங்கனமே , 
தல அபிமானி (விசுவாசி ) களாகிய 11 ஈத்தத்தவர்கள் என 
வழங்கும் வேளாளச் செல்வர்களும் ஆதரிப்பாரென்றும் , 
ஏனைய சிவநேயச் செல்வர்களும் இதிலபிமானங் காட்டிக் 
சிரயத்திற்குப் பெற்றுக்கொள்வரென்றும் நம்பியே இந்நூல் 
வெளியிடப்பட்டுள்ளது . 

ஆகவே யாவரும் தயை புரிந்து ஷை புராணத்தைப்பெற் 
றுப்பொருளுதவுவது வாயிலாகச் சிவபுண்ணியப் பேற்றை 
விழையுமாறு வந்தனத்துடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றது . 

இப்புராணத்தில் மாந்தர்க்குரிய முக்குணவயத்தாலும் , 
றியேனது ஆராய்ச்சி யனுபவக் குறைவினாலும் ஏதேனும் 
தவறுளதேனும் , அதைக் கண்ணுறுமன்பர்கள் தயைகூர் 
தறிவிப்பாசாயின் வந்தனத்துடனேற்றுக் கூடு மேல் மறுபதிப் 
பில் வெளியிடச் சித்தமா யிருக்கின்றனன் . 

இந்தப் புராண விற்பனையில் வரும்பொருள் , செலவிற்கு 
மேலெஞ்சுமேல் , அவ்வூதியத்தை , இது போன்ற பொதுக் 
காரியங்களிலேயே செலவிடப்படும் . 

இப்படிக்கு , அடியார்க்கடியன் , 

பு . ப.மா. 


பிழை திருத்தம் 


. 


பக்கம் . வரி . 


பிழை . 


திருத்தம் . 
பாயிரம் 


15 


15 


பாயிரம் 


24 


22 


துதல் 
வியாயக் 


30 


11 


வியாபக 


54 


20 


96 


13 


சயனர 


112 


5 


121 


18 


123 


10 


126 


11 


128 


26 


129 


9 


திறை 

துரை 

சாயகரை 
உறைப்பாம் உரைப்பாம் 
மலாமுக 

மலர்முக 
வெலூர் 

வேலூர் 
றுருக்சொடு மருக்கொடு 
பறப்புக் பரப்புக் 
செலவமலி செல்வமலி 
ளகத்துன்னில் ளகத்துன்னிப் 
விசும்பு 

விசும்புறை 
குழவு 

குமுவு 
இடம்பவின்று 

மிடம் பயின்று 

கேத 
மனிப்பீடத்திற் மணிப்பீடத்திற 
நிர்திய 

நித்திய 
அறக்கேற்றி அரங்கேற்றி 


132 


23 


135 


27 


136 


137 


3 


140 


21 


142 


21 


154 


4 


160 


6 


சிவமயம் . 


செய்யாறு தாலுக்கா பொதியர் பாளையம் 

சமரச சன்மார்க்க சங்கத் தலைவர் 
அருட்கவி , பிரஹ்மஸ்ரீ, ந . சுப்பிரமணிய 
அய்யரவர்களாலியற்றப்பட்ட நூல்கள் . 


0 


1. ஸ்ரீநடராஜ தத்துவம் . 

0 8 0 
2. ஸ்ரீமநீஷா பஞ்சகம் . 

0 5 

5 0 
3. திருத்தணிகைப் பிரபந்தத்திரட்டு . 

40 
4 . சங்கர விஜயசார சங்கிரகம் . 

0 2 0 
5. சச்சிதாநந்த விளக்கம் . 

O 2 O 
6. கந்தபுராண சாரசங்கிரகமும் , நிற்குண ஸுப் 

பிரஹ்மண்ய அஷ்டோத்தரமும் . 
( கிரந்தம் ) தமிழ் 

0 1 0 
7. மத்தியமவியாயோகம் . 

06 
ஷ ஆசிரியரால் இனி வெளிவரும் நூல்கள் 
1. திருப்புகழ் ஞானம் . 
2. கந்தரநுபூதிப் பிரகாசம் . 
3. ஸ்ரீஸுப்பிரஹ்மண்ய தத்துவம் . 
4. ஸத்தாத்திரய விவேகம் 
5. வேதாந்த அகராதி . 
6. பொதியர் பாளைய ஸ்தலபராணம் . 


0 


சுவடிகள் பாதுகாப்பு மய்யம் அரிய நூல் 
தமிழ்த் தாய் 67 - வெளியீடு 


ஈசான தேசிகர் அருளிச்செய்த 


திருக்கடம்ப நாதபுராணம் 


Pub No : 878 
ISBN : 978-93-85165-33-7 
திருக்கடம்ப நாதபுராணம் 


140.00 


